முருகா 
ஸ்ரீ அருணகிரிநாத ஈலாமிகள்‌ 


அருளிச்சேய்த 


திருப்புகழ்த்‌ திரட்டு 


தோகுப்பாசிரியர்‌ : 
.. கிருபானந்தவாரி 
*("திருப்புகழமிந்தம்‌' ஆசிரியர்‌): 


திருப்‌டிகழ்‌மிர்தம்‌ காரியாலயம்‌ 
இந்தாதிரிப்பேட்டை, சென்னை-2. 


1951 








௨ 
முருகா 


ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ 


வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 





நினைக்க முத்தியளிக்கும்‌ திருவருணையிலே, பதினைந்தாம்‌ 
நூற்றாண்டில்‌ பிரபுடதேவ மகாராஜன்‌ காலத்தில்‌ உருத்திர கணி 
கையர்‌ மரபிலே முத்தம்மையாருடைய திருவுதரத்திலே ஆதியம்மை 
யாருக்கு இளவலாக, அறுமுகப்பெருமான்‌ திருவருளால்‌ தெய்வக்‌ 
கருவாகத்‌ தோன்றி, உத்தராயணங்‌ கழிந்த ஆறாவது பெளர்ணமி 
யில்‌ அஞ்ஞான இருளை மாய்க்கும்‌ மெய்ஞ்ஞான பானுவாகத்‌ திருவவ 
தரித்து, அருணகிரியார்‌ என்ற திருநாமத்துடன்‌ வளர்வாராயினர்‌, 
'இளமைப்பருவத்திலேயே தாய்‌ கந்தவேள்‌ கழலிணையில்‌ கலந்‌ 
தனள்‌. திருமுருகன்‌ திருவருள்‌ கைகூடாமையால்‌ தமது 
இளமைப்‌ பருவத்தில்‌ மாயாநெறிப்பட்டு அதனால்‌ பிணியுற்று 
வருந்தி, வல்லாளன்‌ கோபுரத்தினின்றும்‌ கீழேவிழ, *ஆபத்திலஞ்சே 
லென்ற' அறுமுகக்‌ கடவுள்‌ அடியார்‌ திருவடிவுடன்‌ வெளிப்‌ 
பட்டு '*சும்மாயிரு சொல்லற” என்ற மெளன மந்த்ரோபதேசம்‌ 
புரிந்து மறைய, அருணகிரியார்‌ பிணிநீங்கி வச்சிரதேகம்‌ பெற்று 
வட ப்ளை ம்‌ நிலைத்திருந்தனர்‌. வள்ளி மணவாளன்‌ புள்ளி 
மயில்மேற்‌ றோன்றி திருப்புகழைப்பாட '*முத்தைத்‌ தரு ''என்ற அடி 
யெடுத்துக்கொடுக்க, அருணகிரியார்‌ கடல்மடை திறந்த வெள்ளம்‌ 
போல்‌ தடைபடாத தனிவாக்கு பெற்றுப்‌ பெருமான்‌ பணித்த 
வண்ணம்‌ வயலூர்‌ சென்று பொய்யாக்‌ கணபதியைத்‌ தொழுது 
""கைத்தல"', 'பக்கரை'” முதலிய திருப்புகழ்ப்‌ பாக்களைப்பாடி, ஆரு 
தாரங்களையும்‌ அமைத்து ஆறுபடைவீட்டு முறையாக திருப்புகழைப்‌ 
பாடுவாராயினர்‌. 


, முருகப்பெருமான்‌ எழுந்தருளிய திருத்தலங்கள்‌ தோறும்‌ 
சென்று திருப்புகழாகிய திருவலங்கலைப்‌ பன்னிரு புயத்திலும்‌ 
சூட்டுவாராயினார்‌. சிதம்பரம்‌, கொடுங்குன்றம்‌, செந்தில்‌, 
தணிகை முதலிய தலங்களில்‌ திருடன  கோலமுங்‌ கண்டு 
களித்தனர்‌. பழநியில்‌ ஜெபமாலை பெற்றனர்‌. புலவர்களது 
வேண்டுகோளுக்‌ கிணங்கி வில்லிபுத்தூரரைச்‌ சந்தித்து கந்த 
ரந்தாதி பாடி வென்று கர்னதானம்‌ புரிந்தனர்‌, திருவேரகத்‌ 
தில்‌ உடன்பிறந்தாளாகிய ஆதியம்மையா ருக்கு கந்த 
உலகத்தை நல்கினர்‌. திருவருணையில்‌ செருக்குற்றிருந்த 








பது அறுமுகச்சிவனார்‌ அருணகிரிநாதருக்கு அருள்புரிந்தது 





* 


சம்பந்தாண்டானை வாதில்‌ வென்று கம்பத்திளையனாராகக்‌ கந்த 
வேளை வரவழைத்து பிரபுடதேவனாதி யாவருக்குங்‌ காட்டி 
இன்னருள்‌ புரிந்தனர்‌, 
திருப்புகழாகிய தெய்வஇளங்‌ கதிரொளியை எங்கணும்‌ பரவச்‌ 
செய்து முடிவில்‌ சுக சொரூபமுற்று முருகவேள்‌ திருக்‌ கரத்‌ 
தமர்ந்தனர்‌. 
இவர்‌ பாடிய பிறநூல்கள்‌, திருவகுப்பு, கந்தரந்தாதி, கந்த 
ரலங்காரம்‌, கந்தரநுபூதி முதலியனவாம்‌. இவர்‌ பாடிய திருப்‌ 
புகழின்‌ எண்‌ பதினாருயிரம்‌. 
'*எம்மருண கிரிகாத ரோது 
பதினாராயிரந்‌ திருப்புகழமுதுமே- . 
வரகவி மார்க்கசகாயதேவர்‌. 
வாக்கிற்சிறந்தவர்‌ அருணகிரிநாதரே என்பதை, 
வாக்கிற்‌ கருணகிரி வாதவூரார்‌ கனிவில்‌ 
தாக்கிற்‌ றிருஞான சம்பந்தர்‌--நோக்கிற்கு 
நக்கீர தேவர்‌ நயத்துக்குச்‌ சுந்தரனார்‌ 
சொற்குறுதிக்‌ கப்பரெனச்‌ சொல்‌. 
என்ற திருவிருத்தத்தாலும்‌, கருணையின்‌ மிக்கவர்‌ என்பதை 
"*கருணைக்கருணகிரி'' என்பதனாலுமுணர்க. 
அருணகிரிகாதருடைய பெருமை எம்மனோரால்‌ எடுத்தியம்பற்‌ 
பாலதன்று. அநுபூதிச்செல்வராகிய தாயுமான அடிகள்‌ துதிப்‌ 
பனவற்றால்‌ ஒருவாறுணர்க. 
"ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல 
மெய்யாக ஓர்சொல்‌ விளம்பினர்யார்‌?--வயகத்தோர்‌ 
சாற்றரிதென்‌ றேசற்றார்‌ தன்னையாய்‌ முக்கணெந்தை 
நாற்றிசைக்குங்‌ கைகாட்டினான்‌. 
"கந்தரநுபூதி பெற்றுக்‌ கந்தரநுபூதி சொன்ன 
எந்தையருள்‌ நாடி. யிருக்குமாள்‌ எக்நாளோ? 
“யான்றான்‌ எனலறலே இன்பகிட்டை யென்றருணைக்‌ 
கோன்றா னுரைத்த மொழி கொள்ளாயோ?*! 


௭034 


உ 


இிருப்புகழ்ச்‌ கிறப்புப்பாயிரம்‌ 


.. எல்லாரு ஞானத்‌ தெளிஞரே கேளீர்சொல்‌ 


கல்லெல்லாம்‌ மாணிக்கக்‌ கல்லாமோ?--பொல்லாக்‌ 
கருப்புகழைக்‌ கேட்குமோ கானமயில்‌ வீரன்‌ 
திருப்புகழைக்‌ கேட்குஞ்‌ செவி. 


. வேதம்வேண்‌ டாம்சகல வித்தைவேண்‌ டாம்கீத 


நாதம்வேண்‌ டாம்ஞான நூல்வேண்டாம்‌.--ஆதி 
குருப்புகழை மேவுகின்ற கொற்றவன்‌ தாள்போற்றும்‌ 
திருப்புகழைக்‌ கேளீர்‌ தினம்‌. 


நூற்‌ பயன்‌ 


.. ஞானம்‌ பெறலாம்‌ நலம்பெறலாம்‌ எந்நாளும்‌ 


வானம்‌ அரசாள்‌ வரம்பெறலாம்‌--மோனவீ 
டேறலாம்‌ யானைக்‌ கிளையான்‌ திருப்புகழைக்‌ 
கூறினார்க்‌ காமேயிக்‌ கூற்று. 


- ஆறுமுகந்‌ தோன்றும்‌ அழகியவேல்‌ தோன்றுமவன்‌ 


ஏறுமயில்‌ தோன்‌ றும்‌ எழில்தோன்றும்‌--சீறிவரு 
சூரன்‌ முடியைத்‌ துணித்தோன்‌ திருப்புகழைப்‌ 
பாரில்‌ வழுத்தினோர்‌ பால்‌. ள்‌ 
பொருப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேலா 
இருப்பிட முனக்கெது எனக்கரு எியம்பாய்‌ 
உருக்கல்‌ விழுக்குல மொழுக்கமில ரேனும்‌ 
திருப்புகழ்‌ படிப்பவர்‌ மனத்தினி லிருப்பாம்‌, 


. திருப்புகழ்‌ படிக்குமவர்‌ சிந்தைவலு வாலே 


ஒருத்தரை மதிப்பதிலை யுன்றனரு ளாலே 
பொருப்புகஷிகப்பொரு து வென்றுமயில்‌ மீதே 
தரித்தொரு திருத்தணியில்‌ நின்ற பெருமாளே, 
ஏறுமயி லேறிவிளை யாடுமுக மொன்றே 
ஈசருடன்‌ ஞானமொழி பேசுமுக மொன்றே 
கூறும்டி யார்கள்‌ வினை தீர்க்குமுக மொன்றே 
குனறுருவ வேல்வாங்கி நின்றமுக மொன்றே 
மாறுபடு சூரரைவ தைத்தமுக மொன்றே 
வள்ளியை மணம்புண ர வந்தமுக மொன்றே 
ஆறுமுக மானபொருள்‌ நீயருளல்‌ வேண்டும்‌ 
ஆதியரு ணாசல மமர்ந்தபெரு மாளே. 


திருப்புகழ்‌ பாட்டு முதற்குறிப்பகராதி 





பாட்டு பக்கம்‌ பாட்டு பக்கம்‌ 
அகரமுத 148| இருவாமயலோ 95 
அகரமுமாகி 95) இருவினைபுனை 46 
அகலகீளம்‌ 769 | இருவினையஞ்ச 90 
அக்கைமென்‌ 17! ஈனமிகுத்‌ 85 
அஞ்சுவித 125] உடலினூடு 69 
அடியார்‌ 149 உததியறல்‌ ரி 
அடைபடாது 170) உமையெனு 154 
அணிசெவ்வி 106 உம்பர்தரு 1 
அதலசேட 140 உருக்கம்‌ 9 
அதிருங்கழல்‌ 56 உருவேற ர்‌ 
அந்தகன்‌ 15 உரைதரு 155 
அரந்தோமன 71) உலகபசு 45 
அபகாச 996! உறவின்முறை 148 
அமலவாயு 170 உணத்தினக்‌ 4 
அமுதுததி 36 என்கேனு ௦9 
அருத்திவாழ்‌ 46) எதிரிலாத 79 
அருவரை 107! எதிரொருவ 226 
அலகிலவுணரை 1298 எச்தத்திகை 47 
அலங்கார 108[எருவாப்‌ 114 
அவகுண 98| எழுகடல்‌ 99 
அவனிதனிலே 88 எழு ிறவி 157 
ஒவாமருவி 54) என்னால்‌ 121 
அறிவழிய 23 ஏதுபுத்தி 68 
அறிவிலா 80|ஐங்கரனை 75 
அறுகுநுனி 110 | ஐக்துபூதமு 75 
அனிச்சக்‌ 20 ஒருபொழுது 42 
அனித்தமான 88 |ஒருவரையு 47 
ஆசைகூர்‌ 140 ஒருவழி 115 
ஆசையகாலு 84  ஓதுவித்தவர்‌ 141 
ஆதிமக 811ஓலமறைக 88 
ஆராதகாத 150) ஓலமிட்ட 60 
ஆசாதன 1511 ககனமூ ரக்‌ 
ஆதுமுகம்‌ - 84 கடிமாமலர்‌ 48 
ஆனாதஞான 152) கடியவேக 2105 
இத்தரணி 1741 கட்டிமூண்டகர 101 
இத்தாரணிக்குள்‌ 89) கண்டுமொழி 28 
இரதமான 1971கமலமாதுட ப்‌] 
இரவியென 411 கரதலமுக்‌ 76 
இரவொடும்‌ 1538 கசியகுழல்‌ 112 
இருகோய்‌ _ 1541 கருணைசிறிது 94 


பாட்டு பக்கம்‌ 
கருவடைந்து 5 
கருவினுரு 98 
கலகனிழி 215 
கழைமுத்து 116 
கழைபடு ங்க்‌ 
கனகதம்‌ 97 
கனசுக்திரள்‌ 6 
காணொளுதது 117 
காதடருக்கயல்‌ 
காதிமோதி 167 
காமியத்‌ ப்பி] 
காலனார்‌ 11 
காலனிடத்‌ 70 
காவியுடுத்தும்‌ 100 
ருூகனெகுரு 100 
குகையில்‌ 168 
குமரகுருபர 95 
(குமரகுருபர 
முருககுகனே 851 
குமரகுருபர 
முருகசரவண ௦8 
கும்பகோண 176 
குரம்பை 9ம்‌ 
குருதிபுலா 89 
குருவியென 67 
ச தகைய 91 
கைத்தலகிறை 1 
கொடியமறலி 70 
கொடியனைய 9 
கெரந்துவார்‌ 157 
கொகல்பனையார்‌ 21 
கொலைமத 94 
கோடுசெறி 91 
சங்கைதா 17 
சதுரத்தரை 124 
சத்திபாணீ 75 
சக்ததம்‌ 9௦% 
சயிலாம்கனை 195 
சரணகம ம்ம 
சசவணஜாதா 8] 








பாட்டு பக்கம்‌ பாட்டு பக்கம்‌ 
சரியையளர்‌ ச்‌ தோலொடு ்‌ ட்‌ 
சருவும்ப தோழமை 

ரகக்‌ 85) நாதவிக்து 30 
சாக்தமில்‌ 82] காரியர்க 175 
சரத்தானத்‌ 901 ரலிரண்‌ 167 
சிவஞான 144] காலுசது 103 
சிவனார்‌ 911சாலுமைந்து 27 
சினத்தவா்‌ 64) காவேறு 50 
சினத்திலத்‌ 06| நிணமொடு 121 
8ரானகோல 75 கிருதரார்க்கொரு 
சர்சிறக்கு 88 [226 
சுடரனைய 97 நிலையாத 65 
சுருதிமறைக 119|நீதத்‌ 191 
சுருதிமுடி 96|நீலக்கொள்‌ 167 
சுருதியூடு 171 சீருகில 171 
சுருளளகு 39/நெடியவட 158 
சூதினுண 173|நேசாசாரா 58 
சூலமென 138|பகருமுத்தமிழ்‌ 122 
ஞானக்கொள்்‌ 37 /பகர்தற்கரி 38 
தகரகது 31) ச௫ரகினை 159 
தடக்கைப்‌ 10 பக்கரை 2 
தண்டையணி 218 பங்கயனார்‌ 97 
தக்தபகி 12|பஞ்சபாகக 11 
தமரகுரசு்‌ 92|பஞ்சபுலலும்‌ 123 
தரையினில்‌ 1091) படியையள 112 
தலைவலி 32) பத்தியரல்‌ ௧7 
தறையின்‌ 57 பரவுகெடுவ்‌ 129 
தாக்கமரு 64 | பரிமள 29 
தாரகாசுரன்‌ 118 பழிப்பர்‌ 129 
இடமிலி 45 / பமுதற 160 
திமிரமாமன 133 பாணிக்குட்‌ 172 
திமிரவுதத 37பாதிமதி 50 
திருமகளுலரவு 76]|பிறவியலை 166 
திருவுரூப 120 புகரில்சேவல 161 
இராப்பிகளி 139 புமியதனிழ்‌ 61 
துள்ளுமத 166 |புவிக்குன்‌ 162 
தெருவினில்‌ 53(பூரணவார 25 
தேனியல்‌ 175]பொன்னைவிரும்‌1 66 
தேனுந்து 61 | போதகிர்க்குண 1 62. 
தொடத்துள 68)மச்சமெச்சு 103 
தொந்திசரிய 131உதனேவிய 145) 
தோலெலும்பு 119(மதிதனை 





183 


பாட்டு பக்கம்‌ 
மருவமஞ்சு 127 
மனத்திரைக்‌ 104 
மனைமக்கள்‌ 165 
மணன்‌.றலம்‌ உத 
மாண்டா 164 
முத்துவ 130 
முத்தைத்தரு 3 
மூக்துதமிழ்‌ 14 
மூருகமயூர 165 
முழுகவட 93 
முனையழிந்தது 144 
மூலக்கள 44 
மூலமக்திர 43 


மூலமுண்டகளு 1 36 
மூலாதாரமொ 137 
மூளும்வினை 26 
மோாதுமறலி 146 
வசனமிக 43 
வஞ்சக 56 
வந்துவந்து 102 
வசதாமணி 45 
வரிக்கலையி 62 
வரியார்‌ 23 
வருபவர்க 147 
வரைத்தடம்‌ 9 
வாசித்தநால்‌ 132 
வசித்துக்‌ 72 
வாட்டியெனை 124 
வாதமொடு 49 


வாதினையடர்ந்த 82 


வாரிமீதே 175 
வாலவயதாகி 125 
விடமடைக 2 
விரகற 126 
விலைக்குமேனி 80 
விழையுமனணி 173 
விறல்மார 14 
வேடர்செழுக்‌ 143 
வேதத்திற்‌ 139 
வேதவெற்ம்‌ 59 
வேழமுண்ட 104 


வெட க. 


உட 
குகமயம்‌ 


ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ அருளிச்சேய்த 


திருப்புகழ்‌ 


விநாயகர்‌ துதி 


கைத்தல ரிறைகனி யப்பமோ டவல்போரி 
கப்பிய கரிமுக 
கற்றிடூ மடியவர்‌ புத்தியி லுறைபவ 
கற்பக மேனவினை 
மத்தமு மதியமும்‌ வைத்திடு மரன்மகன்‌ 
மற்போரு திரள்புய 
மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை 
மட்டவிழ்‌ மலர்கொடு 
முத்தமி ழடைவினை முற்படூ கிரிதனில்‌ 
முற்பட எழுதிய 
முப்புர மேரிசேய்த அச்சிவ னுறைரதம்‌ 
அச்சது போடிசேய்த 
அத்துய ரதுகோடுூ சுப்பிர மணிபடூம்‌ 
அப்புன மதனிடை 
அக்குற மகளுட னச்சிறு முருகனை 
அக்கண மணமருள்‌ 


உம்பர்தருத்‌ தேனுமணிக்‌ 
ஒண்கடலிற்‌ ஜறேனமுதத்‌ 

இன்பரசத்‌ தேபருகசிப்‌ 
என்றனுயிர்க்‌ காதரவுற்‌ 


னடிபேணிக்‌ 
கடிதேகும்‌ 
மதயானை 
பணிவேனே 
முதல்வோனே 
அதிதீரா 
யிபமாகி 
பேருமாளே, 


கசிவாகி 


துணர்வூறி 
பலகாலும்‌ 
றருள்வாயே 


9 திருப்புகழ்‌ 
தம்பிதனக்‌ காகவனத்‌ தணை வோனே 


தந்‌தைவலத்‌ தாலருள்கைக்‌ கனியோனே 
அன்பர்தமக்‌ கானரிலைப்‌ போருளோனே 
ஐந்துகரத்‌ தானைமுகப்‌ பேருமாளே. 
3 
பக்கரைவி சித்ரமணி போற்கலணை யிட்டகடை 
பட்சியேனு முக்ர துர கமுநீபப்‌ 
பக்குவம லர்த்தோடையும்‌ அக்குவடூ பட்டோழிய 
பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும்‌ 
திக்கதும திக்கவரு குக்குடமும்‌ ரட்சைதரு 
சிற்றடியு முற்றியப னிருதோளும்‌ 
செய்ப்பதியும்‌ வைத்துயர்தி ருப்புகழ்வி ருப்பமோடூ 
செப்பேனஎ னக்கருள்கை மறவேனே 
இக்கவரை ௩ற்கனிகள்‌ சர்க்கரைப ருப்புடனேய்‌ 
எட்போரிய வற்றுவரை யிளநீர்வண்‌ 
டெச்சில்பய றப்பவகை பச்சரிசி பிட்டுவேள 
ரிப்பழமி டிப்பல்வகை தனிமூலம்‌ 
மிக்கஅடி“சிற்கடலை பட்சணமே_னக்கோளோரு 
விக்கினச மர்த்தனேனு மருளாழி 
வேற்பகுடி லச்சடில விற்பரம ரப்பரருள்‌ 
வித்தகம ருப்புடைய பேருமாளே. 
4 
விடமடைசு வேலை யமரர்படை சூலம்‌ 
விசையன்விடு பாண டமனவேதான்‌ 
விழியுமதி பார விதமுமுடை மாதர்‌ 
வினையின்விளை வேது மறியாதே 


'கடியுலவு பாயல்‌ பகலிரவே னாது 
்‌ கலவிதனில்‌ மூழ்கி வறிதாய 


திருப்புகழ்‌ 


கயவனறி வீன னிவனுமுயர்‌ நீடு 
கழலிணைகள்‌ சேர 
இடையர்‌ சிறு பாலை திருடிகோடூ போக 
இறைவன்மகள்‌ வாய்மை 
இதயமிக வாடி யுடையபிளை காத 
கணபதியே னாம 
அடையலல ராவி வேருவஅடி கூர 
அசலுமறி யாம 
அகல்வதேன டாசோ லேனவுமுடி சாட்‌ 
அறிவருளும்‌ ஆனை 
நூல்‌ 
முத்தைத்தரு பத்தித்‌ திருககை 
அத்திக்கிறை சத்திச்‌ சரவண 
முத்திக்கோரு வித்துக்‌ குருபர 
முக்கட்பர மற்குச்‌ சுருதியின்‌ 
முற்பட்டது கற்பித்‌ திருவரு 
முப்பத்துமு வர்க்கத்‌ தமரரு 
பத்துத்தலை தத்தக்‌ கணைதொடு 
ஒற்றைக்கிரி மத்தைப்‌*போருதோரு 
பட்டப்பகல்‌ வட்டத்‌ திகிரியி 
பத்தற்கிர தத்தைக்‌ கடவிய 
பச்சைப்புயல்‌ மேச்சத்‌ தகுபோருள்‌ 
பட்‌ சத்தோடு ரட்சித்‌ தருள்வது 
தித்தித்தய வோத்தப்‌ பரிபுர 
ரிர்த்தப்பதம்‌ வைத்துப்‌ பயிரவி 
திக்கோட்க௩ டிக்கக்‌ கழுகொடூ 
திக்குப்பரி அட்டப்‌ பயிரவர்‌ 


அருள்வாயே 
யறியாதே 
முறைகூடற 
ல்வரோட 


முகவோனே, 


எனவோதும்‌ 


மடி பேணப்‌ 


லிரவாகப்‌ 


மோருகாளே 


கழுதாடத்‌ 


தோக்குத்தோகு தோக்குத்‌ தோகுதோகு 


சித்ரப்பவு ரிக்குத்‌ த்ரிகடக 


எனவோதக்‌ 


4 திருப்புகழ்‌ 


கோத்துப்பறை கோட்டக்‌ களமிசை 
குக்குக்குகு குக்குக்‌ குகுகுகு 
குத்திப்புதை புக்குப்‌ பிடியேன முதுகூகை 
கோட்புற்றேழ நட்பற்‌ றவுணரை ்‌ 
வேட்டிப்பலி யிட்டுக்‌ குலகிரி 
குத்துப்பட வோத்துப்‌ போரவல பேருமாளே, 


முதற்‌ படைவீடாகிய 
இிருப்பரங்குன்றம்‌ 
| 
உனைத்தி னந்தொழு திலனுன தியல்பினை 
உரைத்தி லன்பல மலர்கோடுூ னடியிணை 
உறப்ப ணிந்தில னோருதவ மிலனுன தருள்மாரு 
உளத்து ளன்பின ருறைவிட மறிகிலன்‌ 
விருப்போ டூன்சிக ரமும்வலம்‌ வருகிலன்‌ 
உவப்போ டூன்புகழ்‌ துதிசேய விழைகிலன்‌ 
மலைபோலே 
கனைத்தே மும்பக ட. துபிடர்‌ மிசைவரு 
கறுத்த வேஞ்சின மறலித னுழையினர்‌ 
கதித்த டர்ந்தெறி கயிநடு கதைகோடு போருபோதே 
கலக்கு றுஞ்சேய லோழிவற அழிவுறு ' 
கருத்து நைந்தல முறுபோழு தளவைகோள்‌ 
கணத்தி லேன்பய மறமயில்‌ முதுகினில்‌ வருவாயே 
வினைத்த லந்தனி லலகைகள்‌ குதிகோள 
விழுக்கு டைந்துமே யுகுதசை கழுகுண 
விரித்த குஞ்சிய ரெனுமவு ணரையமர்‌ புரிவேலா 
மிகுத்த பண்பயில்‌ குயில்மோழி யழகிய 
கோடிச்சி குங்கும முலைமுக டுழுந௩றை 
, விரைத்த சந்தன ம்ருகமத புயவரை யுடையோனே 


திருப்புகழ்‌ 2 


தினத்தி னஞ்சதுர்‌ மறைமுனி முறைகோடு 
புனற்சோ ரிந்தலர்‌ போதியவி ணவரோடு 
சினத்தை நிந்தனை சேயுமுனி வார்தோழ 
மகிழ்வோனே 
தேனத்தே னந்தன எனவரி யளிநறை 
தேவிட்ட அன்போடு பருகுயர்‌ போழில்திகழ்‌ 


திருப்ப ரங்கிரி தனிலுறை சரவண பேருமாளே. 
2 
மன்றலங்‌ கோந்துமிசை தெந்தனந்‌ தேந்தனேன 
வண்டினங்‌ கண்டூதோடர்‌ குழல்மாதர்‌ 
மண்டிடும்‌ தோண்டையமு துண்டுகோண்‌ டன்புமிக 
வம்பிடுங்‌ கும்பகன தனமார்பில்‌ 
ஒன்றஅம்‌ போன்றுவிழி கன்றஅங்‌.கங்குழைய 
உந்தியேன்‌ சின்றமடூ விழுவேனை 
உன்சிலம்‌ புங்கனக தண்டையுங்‌ கிண்சிணியும்‌ 
ஒண்கடம்‌ பும்புனையும்‌ அடிசேராய்‌ 
பன்றியங்‌ கோம்புகம டம்புயங்‌ கஞ்சுரர்கள்‌ 
பண்டையேன்‌ பங்கமணி பவர்சேயே 
பஞ்சரங்‌ கோஞ்சுகிளி வந்துவந்‌ தைந்துகர 
பண்டிதன்‌ தம்பியேனும்‌ வயலூரா 
சேன்றுமுன்‌ குன்றவர்கள்‌ தந்தபேண்‌ கொண்டுவளர்‌ 
சேண்பகம்‌ பைம்போன்மலர்‌ சேறிசோலை 
திங்களுஞ்‌ சேங்கதிரு மங்குலுந்‌ தங்குமுயர்‌ 
தேன்பரங்‌ குன்றி லுறை பேருமாளே. 
3 


கருவடைந்து பத்துற்ற தீங்கள்‌ 
வயிறிருந்து முற்றிப்‌ பயின்று 
கடையில்வந்து தித்துக்‌ குழந்தை வடிவாகி 


6 திருப்புகழ்‌ 


கழுவியங்கே டூத்துச்‌ சுரந்த 
முலையருந்து விக்கக்‌ கிடந்து 
கதறியங்கை கோட்டித்‌ தவழ்ந்து 
அரைவடங்கள்‌ கட்டிச்‌ சதங்கை 
யிடுகுதம்பை போற்சுட்டி தண்டை 
யவையண்ிந்து முற்றிக்‌ கிளர்ந்து 
அரிய பேண்கள்‌ நட்பைப்‌ புணர்ந்து 
பிணியுழன்று சுற்றித்‌ திரிந்த 
தமையுமுன்க்ரு பைச்சித்த மேன்று 
இரவி யிந்த்ரன்‌ வெற்றிக்‌ குரங்கி 
னரச ரேன்று மோப்பற்ற வுந்தி 


நடமாடி. 


வயதேறி 


பேறுவேனோ 


யிறைவனேண்‌ சினக்கர்த்த னேன்றும்‌ நேடூநீலன்‌ 


எரிய தேன்றும்‌ ருத்ரற்‌ சிறந்த 
அநும னேன்றும்‌ ஒப்பற்ற அண்டர்‌ 
எவரு மிந்த வர்க்கத்தில்‌ வந்து 
அரிய தன்ப டைக்கர்த்த ரேன்று 
அசுரர்‌ தங்கி சேக்கட்டை வேன்ற 
அரிமு குந்தன்‌ மேச்சுற்ற பண்பின்‌ 
அயனை யும்பு டைத்துச்‌ சீனந்து 
உலக மும்ப டைத்துப்‌ பரிந்து 
அருள்‌ பரங்கி ரிக்குட்‌ சிறந்த 


4 


கனகந்திரள்‌ சின்றபே ருங்கிரி 
தனில்வந்துத கன்தக னேன்றிடு 
கதிர்மிஞ்சிய சேண்டை யேறிந்திடு 
கடமிீஞ்சி ய௩ந்த விதம்புணர்‌ 
கவளந்தனை யுண்டூ வளர்ந்திடு 
கரியின்றுணை யேன்று பிறந்திடு 


புனமேவ * 


மருகோனே 


பேருமாளே 


கதியோனே 


முருகோனே 


திருப்புகழ்‌ 7 
பனகந்துயில்‌ கின்ற திறம்புனை 
கடல்முன்பு கடைந்த பரம்பரர்‌ 
படரும்புய லேன்றவ ரன்புகோொள் மருகோனே 
பலதுன்ப முழன்று கலங்கிய 
சிறியன்‌ புலை யன்காலை யன்புரி 
பவமின்று கழிந்திட வந்தருள்‌ புரிவாயே 
அனகன்‌ பேயர்‌ நின்றுரு ளுந்திரி 
புரமுந்திரி வேன்றிட வின்புடன்‌ 
அழலுந்த௩ குந்திறல்‌ கோண்டவர்‌ புதல்வோனே 
அடல்வந்து முழங்கி யிடும்பறை 
டூடூடூண்டூடு டூண்டுடு டுண்டேன 
அதிர்கின்‌ றிட அண்ட கேரிந்திட வருசூரர்‌ 
மனமுந்தழல்‌ சேன்றிட வன்றவ 
ருடலுங்குட லுங்கிழி கொண்டிட 
மயில்வேன்றனில்‌ வந்தரு ளஞங்கன பேரியோனே 
மதியுங்கதி ௬ுந்தட வும்படி 
யுயர்கின்ற வனங்கள்‌ போருந்திய 
வளமோன்று பரங்கிரி வந்தருள்‌ பெருமாளே, 


5 

கருவும்படி வந்தன னிங்கித 

மதனின்றிட அம்புலி யுஞ்சுடூ 

தழல்கோண்டிட மங்கையர்‌ கண்களின்‌ வசமாகி 

சயிலங்கோளு மன்றல்‌ போருந்திய 

போழிலின்பயில்‌ தேன்றலு மோன்றிய 

தடவஞ்சுனை துன்றி யெழுந்திட இதமாவே 
இரவும்பக லந்தியு நின்றிடு 

குயில்வந்திசை தேந்தன வேன்றிட 

இருகண்கள்‌ துயின்‌ றிட. லின்றியும்‌ அயர்வாகி 


8 திருப்புகழ்‌ 


இவணேஞ்சு பதன்பத னேன்றிட 
மயல்கோண்டுவ ருந்திய வஞ்சகன்‌ 
இனியுன்றன்ம லர்ந்தில கும்பதம்‌ அடைவேனோ 
திருவோன்றிவி ளங்கிய அண்டர்கள்‌ 
மனையின்‌ தயி ருண்டவ னேண்டிசை 
திகழும்‌ புகழ்‌ கொண்டவன்‌ வண்டமிழ்‌ 
பயில்வோர்பின்‌ 
திரிகின்றவன்‌ மஞ்சு நிறம்புனை 
பவன்மிஞ்சு திறங்கோள வேன்றடல்‌ 
ஜெயதுங்க முகுந்தன்‌ மகிழ்ந்தருள்‌ மருகோனே 
மருவுங்கடல்‌ துந்துமி யுங்குட 
முழவங்கள்‌ குமின்குமி னேன்றிட 
வளமோன்றிய சேந்திலில்‌ வந்தருள்‌ முருகோனே 
மதியுங்கதி ரும்புய லுந்தின 
மறுகும்படி அண்ட மிலங்கிட 
வளர்கின்ற பரங்கிரி வந்தருள்‌ பெருமாளே. 


6 


காதட ருங்கயல்‌ கோண்டிசைக்‌ தைம்போறி 
வாளிம யங்கம னம்பயங்‌ தந்திருள்‌ 
கால்தர விக்துவி சும்பிலங்‌ கும்போழு தோருகோடி 
காய்கதி ரேன்றோளிர்‌ சேஞ்சிலம்‌ புங்கணை 
யாழியு டன்கட கந்துலங்‌ கும்படி 
காமனேடுஞ்சிலை கோண்டடர்க்தும்போருமயலாலே 
வாது புரிந்தவர்‌ சேங்கைதநக்‌ திங்கித 
மாக நடந்தவர்‌ பின்திரிந்‌ துந்தன 
மார்பில முந்தவ ணைந்திடும்‌ துன்பம துழலாதே 
வாச மிகுந்தக டம்பமேன்‌ கிண்கிணி 
மாலை கரங்கோளு மன்பர்வந்‌ தன்போடூ 
வாழ நிதம்புனை யும்பதக்‌ தந்‌ துன தருள்தாராய்‌ 


திருப்புகழ்‌ ழ்‌ 


போதி லுறைந்தருள்‌ கின்றவன்‌ சேஞ்சிர 
மீது தடிந்துவி லங்கிடும்‌ புங்கல 
போத வளஞ்சிவ சங்கரன்‌ கோண்டிட. 
மோழிவோனே 
பூக முடன்திகழ்‌ சங்கினங்‌ கோண்டகீ 
ரீவ மடந்தைபு ரந்தரன்‌ தந்தருள்‌ 
பூவைக ருங்குற மின்கலந்‌ தங்குப னிருதோளா 
தீதக மோன்றினர்‌ வஞ்சகக்‌ துஞ்சியி 
டாதவர்‌ சங்கரர்‌ தந்ததேன்‌ பும்பல 
சேர்நிரு தன்குல்‌ மஞ்சமுன்‌ சேன்றடூ திறலோனே 
சீதள முந்தும ணந்தயங்‌ கும்போழில்‌ 
சூழ்தர விஞ்சைகள்‌ வந்திறைஞ்‌ சும்பதி 
தேவர்ப ணிந்தேழு தேன்பரங்‌ குன்றுறை 
பேருமாளே, 
7 
வரைத்தடங்‌ கோங்கை யாலும்‌ 
வளைப்படூஞ்‌ சேங்கை யாலும்‌ 
மதர்த்திடுங்‌ கேண்டை யாலு மனைவோரும்‌ 
வடுப்படும்‌ தொண்டை யாலும்‌ 
விரைத்திடுங்‌ கொண்டை யாலும்‌ 
மருட்டிடூஞ்‌ சிந்தை மாதர்‌ வசமாகி 
எரிப்படும்‌ பஞ்சு போல 
மிகக்கேடும்‌ தோண்ட னேனும்‌ 
இனற்படுந்‌ தொந்த வாரி கரையேற 
இசைந்திடூஞ்‌ சந்த பேத ்‌ 
மொலீத்திடுந்‌ தண்டை சூழும்‌ 
இணைப்பதம்‌ புண்ட ரீக மருள்வாயே 
சுரர்க்குவஞ்‌ சஞ்சேய்‌ நர 
னிளக்ரவுஞ்‌ சந்த னோடு 
துளக்கேழுக்‌ தண்ட கோள மளவாகத்‌ 


10 திருப்புகழ்‌ 
துரத்தியன்‌ றிந்த்ர லோக 
மழித்தவன்‌ சம்ப்ர தாயம்‌ 
சுடப்பருஞ்‌ சண்ட வேலை விடுவோனே 
சேருக்கேழுந்‌ தும்பர்‌ சேனை 
துளக்கவேன்‌ றண்ட மூடூ 
தேழித்திடுஞ்‌ சங்க பாணி மருகோனே 
தினைப்புனஞ்‌ சேன்று லாவு 
குறத்தியின்‌ பம்ப ராவு 


திருப்பரங்‌ குன்ற மேவு பேருமாளே. 
8 
தட.க்கைப்‌ பங்கயங்‌ கோடைக்குக்‌ கொண்டல்தண்‌ 
டமிழ்க்குத்‌ தஞ்சமேன்‌ றுலகோரைத்‌ 
தவித்துச்‌ சேன்றிரக்‌ துளத்திற்‌ புண்படுந்‌ 
தளர்ச்சிப்‌ பம்பரந்‌ தனையூசந்‌ 
கடத்தைத்‌ துன்பமண்‌ சடத்தைத்‌ துஞ்சிடுங்‌ 
கலத்தைப்‌ பஞ்சஇந்‌ த்ரியவாழ்வைக்‌ 
கணத்திற்‌ சேன்றிடந்‌ திருத்தித்‌ தண்டையங்‌ : 
கழற்குத்‌ தோண்டுகோண்‌ டருள்வாயே 
படைக்கப்‌ பங்கயன்‌ துடைக்கச்‌ சங்கரன்‌ 
புரக்கக்‌ கஞ்சைமன்‌ பணியாகப்‌ 
பணித்துத்‌ தம்பயந்‌ தணித்துச்‌ சந்ததம்‌ 
பரத்தைக்‌ கோண்டிடுந்‌ தனிவேலா 


குடக்குத்‌ தேன்பரம்‌ போருப்பிற்‌ றங்குமங்‌ 
குலத்திற்‌ கங்கைதன்‌ ்‌... சிறியோனே 
குறப்போற்‌ கொம்பைமுன்‌ புனத்திற்‌ சேங்கரங்‌ 
குவித்துக்‌ கும்பிடும்‌ பெருமாளே. 


திருப்புகழ்‌ ரர்‌ 
இரண்டாவது படைவீடாகிய 
திருச்செந்தூர்‌ 
9 
பஞ்ச பாதக முறுபிறை யேயிறேரி 
குஞ்சி கூர்விட மதர்விழி பிலவக 
பங்க வாண்முக முடுகிய நேடூகிய திரிசூலம்‌ 
பந்த பாசமு மருவிய கரதல 
மிஞ்சி நீடிய கருமுகி லுருவோடு 
பண்பி லாதோரு பகடது முதுகினில்‌ யமராஜன்‌ 
அஞ்ச வேவரு மவதர மதீலோரு 
தஞ்ச மாசியே வழிவழி யருள்பேறும்‌ 
அன்பி னாலுன தடி.புக ழடிமையே னேதிரேரீ 
அண்ட கோளகை வேடிபட இடிபட 
எண்டி சாமுக மடமட நடமிடும்‌ 
அந்த மோகர மயிலினி லியலுடன்‌ வரவேணும்‌ 
மஞ்சு போல்வள ரளகமு மிளகிய 
ரஞ்சி தாம்ருத வசனமு நிலவேன 
வந்த தூயவேண்‌ முறுவலு மிருகுழை யளவோடூம்‌ 
மன்றல்‌ வாரிச நயனமு மழகிய 
குன்ற வாணர்த மடமகள்‌ தடமுலை 
மந்த ராசல மிசைதுயி லழகிய மணவாளா 
சேஞ்சோல்‌ மாதிசை வடதிசை குடதிசை 
விஞ்சு கீழ்திசை சகலமு மிகல்சேய்து 
திங்கள்‌ வேணியர்‌ பலதளி தோழுதுயர்‌ மகமேரு 
சேண்டுமோதின ரரசரு ளதிபதீ 
தோண்ட ராதியும்‌ வழிவழி நெறிபெறு 
சேசக்தில்‌ மா௩க ரினிதுறை யமரர்கள்‌ பேருமாளே. 
10 
காலனார்‌ வேங்கோடுக்‌ தூதர்பா சங்கொடேன்‌ 
காலினார்‌ தந்துடன்‌ கோடுபோகக்‌ 


12 திருப்புகழ்‌ 


காதலார்‌ மைந்தருக்‌ தாயரா ருஞ்சுடூங்‌ 


கானமே பின்தோடர்ந்‌ தலராமுன்‌ 
சூலம்வாள்‌ தண்டுசேஞ்‌ சேவல்கோ தண்டமுஞ்‌ 
சூடுதோ ளுந்தடந்‌ திருமார்புந்‌ 
தூயதாள்‌ தண்டையுங்‌ காணஆர்‌ வஞ்சேயுக்‌ 
தோகைமேல்‌ கொண்டூமுன்‌ வரவேணும்‌ 
ஆலகா லம்பரன்‌ பாலதா கஞ்சிடுக்‌ 
தேவர்வா மன்றுகந்‌ தமுதீயும்‌ 
ஆரவா ரஞ்சேயும்‌ வேலைமேல்‌ கண்வளர்ந்‌ 
தாதிமா யன்றனன்‌ மருகோனே 
சாலிசேர்‌ சங்கினம்‌ வாவிசூழ்‌ பங்கயஞ்‌ 
சாரலார்‌ சேந்திலம்‌ பதிவாழ்வே 
தாவுசூ ரஞ்சிமுன்‌ சாயவே கம்பேறுக்‌ 
தாரைவே லுக்திடும்‌ பெருமாளே. 


| 
தந்த பசிதனை யறிந்து முலையமுது 


தந்து முதுகுதட வியதாயார்‌ 
தம்பி பணிவிடைசேய்‌ தோண்டர்‌ மிரியமுள 
தங்கை மருகருயி ... ரேனவேசார்‌ 
மைந்தர்‌ மனைவியர்க டூம்பு கடனுதவு 
மந்த வரிசைமோழி பகர்கேடா 
வந்து தலைஈவிர வீழ்ந்து தரைபுகம 
யங்க வோருமகிட மிசையேறி 
அந்த கனுமேனைய டர்ந்து வருகையினி 
லஞ்ச லெனவலிய மயில்மேல்நீ 


அந்த மறலியோடூ கந்த மனிதனம 
தன்ப னேன்மோழிய 
சிந்தை மகிழமலை மங்கை ௩கிலீணைகள்‌ 
சிந்து பயமயிலு 


வருவாயே 


மயில்வீரா 


திருப்புகழ்‌ 14 


திங்க ளரவுநதி துன்று சடிலரருள்‌ 
சேந்தி னகரிலுறை பேருமாளே. 


12 


தோக்திசரிய மயிரே வேளிறநீரை 
தந்தமசைய முதுகே வளையஇதழ்‌ 
தொங்கவொருகை தடிமேல்வர மகளிர்‌ ஈகையாடி 
தோண்டுசிழவ னிவனா ரேன இருமல்‌ 
கிண்கிணேனமு னுரையே குழறவிழி 
துஞ்சுகுருடு படவே சேவிடூபடூ $சவியாகி 


வந்தபிணியு மதிலே மிடையுமோரு 
பண்டிதனுமே யுறுவே தனையுமிள 
மைந்தருடைமை கடனே தேனமுடூகு துயர்மேவி 
மங்கை யழுது விழவே யமபடர்கள்‌ 
நின்றுசருவ மலமே யோழுக வுயிர்‌ 
மங்குபோழுது கடிதே மயிலின்மிசை வரவேணும்‌ 


எந்தைவருக ரகுநா யகவருக 
மைந்தவருக மசுனே யினிவருக 
என்கண்வருக எனதா ருயிர்வருக அபிராம 
இங்குவருக அரசே வருகமுலை 
யுண்கவருக மலர்சூ டிடவருக 
என்றுபரிவி னோடுகோ சலைபுகல வருமாயன்‌ 
- சிந்தைமகிழு மருகா குறவரிள 
வஞ்சிமருவு மழகா அமரர்சிறை 
சிந்தஅசுரர்‌ கிளைவே ரொடுமடிய அடூதீரா 
திங்களரவு ௩தித டியபரமர்‌ 
தந்தகுமர அலை6ய கரைபோருத 
சேந்தி னகரி லினிதே மருலிவளர்‌ பெருமாளே. 


14 திருப்புகழ்‌ 
13 


முந்துதமிழ்‌ மாலை கோடிக்‌ கோடி 
சந்தமோடு நீடு பாடிப்‌ பாடி 
முஞ்சர்மனை வாசல்‌ தேடித்‌ தேடி யுழலாதே 
முந்தைவினை யேவ ராமற்‌ போக 
மங்கையர்கள்‌ காதல்‌ தூரத்‌ தேக 
முந்தடிமை யேனை யாளத்‌ தானு முளைமீதே 
திந்திதிமி தோதி தீதித்‌ தீதி 
தந்ததன தான தானத்‌ தான 
செஞ்சேணகு சேகு தாளத்‌ தோடு ௩டமாடுஞ்‌ 
சேஞ்சிறிய கால்வி சாலத்‌ தோகை 
துங்கஅநு கூல பார்வைத்‌ தீர 
செம்பொன்மயில்‌ மீதி லேயேப்‌ போது வருவாயே 
அந்தண்மறை வேள்வி காவற்‌ கார 
சேந்தமிழ்சோல்‌ பாவின்‌ மாலைக்‌ கார 
அண்டருப கார சேவற்‌ கார முடிமேலே 
அஞ்சலீசேய்‌ லோர்கள்‌ நேயக்‌ கார 
குன்றுருவ ஏவும்‌ வேலைக்‌ கார 
அந்தம்வேகு வான ரூபக்‌ கார எழிலான 
சிந்துரமின்‌ மேவு போகக்‌ கார 
விந்தைகுற மாது வேளைக்‌ கார 
சேஞ்சோலடி யார்கள்‌ வாரக்‌ கார எதிரான 
சேஞ்சமரை மாயு மாயக்‌ கார 
துங்கரணசூர சூறைக்‌ கார 
சேந்தில்ஙகர்‌ வாழு மாண்மைக்‌ கார பெருமாளே. 
[14 
விறல்மார னைந்து மலர்வாளி சிந்த 
மிகவானி லிந்து வேயில்காய 
மிதவாடை வந்து தழல்போல கொன்று 


வினைமாதர்‌ தந்தம்‌ வசைகூற 


திருப்புகழ்‌ 


குறவாணர்‌ குன்றி லுறைபேதை கோண்ட 
கோடிதான துன்ப 
குளிர்மாலை யின்க ணணிமாலை தந்து 
குறைதீர வந்து 
மறிமா னுகந்த இறையோன்‌ மகிழ்ந்து 
வழிபாடு தந்த 
மலைமாவு சிந்த அலைவேலை யஞ்ச 
வடிவே லேறிந்த 
அறிவா லறிந்து னிருதா ளிறைஞ்சு 
மடியா ரிடைஞ்சல்‌ 
அழகான சேம்போன்‌ மயில்மே லமர்ந்து 
அலைவா யுகந்த 


15 


அந்தகன்‌ வருந்தினம்‌ பிறகீடச்‌ 
சந்ததமும்‌ வந்துகண்‌ டரிவையர்க்‌ 
கன்புருகு சங்கதந்‌ தவிரமுக்‌ 
அந்திபக லேன்றிரண்‌ டையுமோழித்‌ 
திந்திரிய சஞ்சலங்‌ களையறுத்‌ 
தம்புய பதங்களின்‌ பேருமையைக்‌ 
செந்திலை யுணர்ந்துணர்ந்‌ துணர்வுறக்‌ 
கந்தனை யறிந்தறிந்‌ தறிவினிற்‌ 
சேன்றுசேரு குந்தடம்‌ தெளிதரத்‌ 
சிந்தையு மவிழ்ந்தவிழ்ந்‌ துரையோழித்‌ 
தேன்சேய லழிந்தழிந்‌ தழியமேய்ச்‌ 
சிந்தைவர என்றுமின்‌ தேரிசனைப்‌ 
கோந்தவிழ்‌ சரண்சரண்‌ சரணேனக்‌ 
கும்பிடு புரந்தரன்‌ பதிபேறக்‌ 
குஞ்சரிகுயம்புயம்‌ பேறஅரக்‌ 


10 


மயல்தீர 
குறுகாயோ 


மதியாளா 


அதிதீரா 
களைவோனே 


பேருமாளே. 


குணமாள 


கவிபாடிச்‌ 


தணியாத 


படுவேனோ 


கருமாளக்‌ 


16 திருப்புகழ்‌ 


குன்றிடிய அம்பொனின்‌ திருவரைக்‌ 
கிண்கிணி கிணின்கிணின்‌ கிணினேனக்‌ 
குண்டல மசைந்திளங்‌ குழைகளிற்‌ ப்ரபைவீசத்‌ 
தந்தன தனந்தனந்‌ தனவேனச்‌ 
செஞ்சிறு சதங்கைகோஞ்‌ சிடமணித்‌ 
தண்டைகள்‌ கலின்கலின்‌ கலினேனத்‌ திருவான 
சங்கரி மனங்குழைக்‌ துருகமுத்‌ 
தந்‌ தர வருஞ்சேழுந்‌ தளர்நடைச்‌ 
சந்ததி சகந்தோழுஞ்‌ சரவணப்‌ பேருமாளே. 
[6 
தோலோடூ மூடிய கூரையை ஈம்பிப்‌ 
பாவையர்‌ தோதக லீலைநீ ரம்பிச்‌ 
சூழ்போருள்‌ தேடிட வோடிவ ருந்திப்‌ புதிதான 
தூதோடூ நான்மணி மாலைப்ர பந்தக்‌ 
கோவையு லாமடல்‌ கூறியழுந்தித்‌ 
தோமுறு காளையர்‌ வாசல்தோறும்புக்‌ கலமாருங்‌ 
காலனை வீணனை நீதிகே டூம்போய்க்‌ 
கோளனை மானமி லாவழி நேஞ்சக்‌ 
காதக லோபவ்ரு தாவனை நிந்தைப்‌ புலையேனைக்‌ 
காரண காரிய லோகப்ர பஞ்சச்‌ 
சோகமே லாமற வாழ்வுற ஈம்பிற்‌ 
காசறு வாரிமேய்ஞ்‌ ஞானத வஞ்சற்‌ றருளாதோ 
பாலன மீதும னான்முக சேம்போற்‌ 
பாலனை மோதப ராதன பண்டப்‌ 
பாரிய மாருதி தோள்மிசை கோண்டுற்‌: றமராடிப்‌ 
பாவியி ராவண னார்தலை சிந்திச்‌ 
சீரிய வீடணர்‌ வாழ்வுற மன்றற்‌ 
பாவையர்‌ தோள்புணர்‌ மாதுலர்‌ சிந்தைக்‌ 
்‌ கினியோனே 


திருப்புகழ்‌ 17 
சீலமு லாவிய நாரதர்‌ வந்துற்‌ 
நீதவள்‌ வாழ்புன மாமேன முந்தித்‌ 
$ேதமோழி பாளித கோமள இன்பக்‌ கிரிதோய்வாய்‌ 
சேலொடுூ வாளைவ ரால்கள்‌ கிளம்பித்‌ 
தாறுகோள்‌ பூகம ளாவிய இன்பச்‌ 


சீரலை வாய்நகர்‌ மேவிய கந்தப்‌ பேருமாளே. 
[7 
சங்கைதா ஷனோன்றுதா னின்றியே நேஞ்சிலே 
சஞ்சலா ரம்பமாயன்‌ 
சந்தோடே குங்குமா லங்க்ருதா டம்பரா 
சம்ப்ரமா நந்தமாயன்‌ 
மங்கைமார்‌ கோங்கைசேர்‌ அங்கமோ கங்களால்‌ 
வம்பிலே துன்புறாமே 
வண்குகா நின்சோாரூ பம்ப்ரகா சங்கோடே 
வந்துநீ யன்பிலாள்வாய்‌ 
கங்கைகு டூம்பிரான்‌ மைந்தனே அந்தனே 
கந்தனே விஞ்சையூரா 
கம்பியா திந்த்ரலோ கங்கள்கா வேன்றவா 
கண்டலே சன்சோல்வீரா 
சேங்கைவேல்‌ வேன்றிவேல்‌ கோண்டூசூர்‌ போன்றவே 
சேன்றுமோ தும்ப்ரதாபா 
செங்கண்மால்‌ பங்கஜா னன்தொழா னந்தவேள்‌ 
சேக்தில்வாழ்‌ தம்பிரானே. 
(8 


அங்கை மேன்குழ லாய்வார்‌ போலே 
_ சந்தி நின்றய லோடே போவா 
ரன்பு கோண்டிட நீரோ போறீ ரறியீரோ 
9 


18 திருப்புகழ்‌ 


அன்று வந்தோரு நாள்நீர்‌ போனீர்‌ 
பின்பு கண்டறி யோகா மீதே 
- அன்று மின்றுமோர்‌ போதோ போகா துயில்வாரா 


எங்க ளந்தரம்‌ வேறா ரோர்வார்‌ 
பண்டு தந்தது போதா தோமே 
லின்று தந்துற வோதா னீதே னிதுபோதா 
திங்கு நின்றதேன்‌ வீடே வாரீ 
ரேன்றி ணங்கிகள்‌ மாயா லீலா 
இன்ப சிங்கியில்‌ வீணே-வீழா தருள்வாயே 
மங்கு லீன்புறு வானாய்‌ வானூ 
டன்ற ரும்பிய காலாய்‌ நீள்கால்‌ 
மண்டூ றும்புகை £ரு வீரு எரிதீயாய்‌ 
வந்தி ரைந்தேழு நீராய்‌ நீர்சூழ்‌ 
்‌ அம்ப ரம்புனை பாராய்‌ பாரேழ்‌ 
மண்ட லம்புகழ்‌ நீயாய்‌ நானாய்‌ மலரோனாய்‌ 
உங்கள்‌ சங்கரர்‌ தாமாய்‌ நாமார்‌ 
அண்ட பந்திகள்‌ தாமாய்‌ வானாய்‌ 
ஒன்றி னுங்கடை தோயா மாயோன்‌ மருகோனே 
ஒஓண்த டம்போழில்‌ நீடூர்‌ கோடூர்‌ 
*  சேக்தி லம்பதி வாழ்வே வாழ்வோர்‌ 
உண்ட நேஞ்சறி தேனே வாஜோர்‌. பேருமாளே. 
19 


அழமுதுததி விடமுமிழு செங்கட்‌ டிங்கட்‌” 
பகவினொளிர்‌ வேளிறேயிறு துஞ்சற்‌ குஞ்சித்‌ 
தலையுமுடை யவனரவ. தண்டச்‌ சண்டச்‌ சமனோலை 
அதுவருகு மளவிலுயி ரங்கிட்‌ டிங்குப்‌ ்‌ 
பறைதிமிலை திமிர்தமிகு தம்பட்‌ டம்பற்‌ 
கரையவுற வினரலற வுந்திச்‌ சந்தித்‌ தேருவூடே 


திருப்புகழ்‌ 19 
எமதுபோரு ளேனுமருளை யின்றிக்‌ குன்றிப்‌ 
பிளவளவு தினையளவு பங்கிட்‌ டுண்கைக்‌ 
கிள யமுதுவசைதவிரஇன்றைக்கன்றைக்கேனகாடா 
திடுககடி தேனுமுணர்வு போன்றிக்‌ கொண்டிட்‌ 
டூடூடூடுடூ டூடூடூடூடூ டண்டூட்‌ டூண்டூட்‌ 
டேனவகலு நகேறிகருதி நேஞ்சத்‌ தஞ்சிப்‌ பசிராதோ 


குமுதபதி வகிரமுது சிந்தச்‌ சிந்தச்‌ 
சரணபரி புரசுருதி கோஞ்சக்‌ கோஞ்சக்‌ 
குடிலசடை பவுரிகோடூ தோங்கப்‌ பங்கிற்‌ 
கொடியாடக்‌ 
குலதடினி அசையஇசை போங்கப்‌ போங்கக்‌ 
கழலதிர டேகுடேகுட டேங்கட்‌ டேங்கத்‌ 
தோகுருகுகு தோகுகுகுகு தோங்கத்‌ தோங்கத்‌ 
தொகுதீதோ 
திமிதமேன முழவோலிமு ழங்கச்‌ சேங்கைத்‌ 
தமருகம ததிர்சதியோ டன்பர்க்‌ கின்பத்‌ 
திறமுதவு பரதகுரு வந்திக்‌ குஞ்சற்‌ குருநாதா 
திரளுமணி தரளமுயர்‌ தேங்கிற்‌ றங்கிப்‌ 
புரளஎறி திரைமகர சங்கத்‌ துங்கத்‌ 
தீமிரசல நிதிதழுவு 'சேந்திற்‌ கந்தப்‌ பெருமாளே. 
20- 


கோடியனைய இடை துவள அங்கமும்‌ போங்கஅங்‌ 
குமுதஅமு திதழ்பருகி யின்புறுஞ்‌ சங்கையன்‌ 
குலவியணை முகிலளக முஞ்சரிந்‌ தன்பினின்‌ - 
பண்புலாவக்‌ 
கொடியவிரல்‌ நகநுதியில்‌ புண்படுஞ்‌ சஞ்சலன்‌ 
குனகியவ ருடனினிது சம்ப்ரமங்‌ கோண்டுளங்‌ 
குரலழிய அவசமூறு குங்குணன்‌ கோர்ங்கவிழ்ந்‌ 
தொன்றுபாய்மேல்‌ 


2 திருப்புகழ்‌ 


விடமனைய விழிமகளிர்‌ கொங்கையின்‌ பன்புறும்‌ 
வினையனியல்‌ பரவுமுயிர்‌ வேந்தழிந்‌ தங்கமும்‌ 
மிதமோழிய அறவில்நேறி பண்பிலண்‌ டூஞ்சகன்‌ 
செஞ்சேநீடும்‌ 
வேகுகனக வோளிகுலவும்‌ அந்தமன்‌ சேந்திலேன்‌ 
றவிழவுள முருகிவரு மன்பிலன்‌ தந்திலன்‌ 
விரவுமிரு சிறுகமல பங்கயந்‌ தந்துகக்‌ தன்புறாதோ 
படமிலகு அரவினுட லங்கமும்‌ பங்கிடக்‌ 
துதறுமோரு கலபிமீசை வந்தேழுக்‌ தண்டர்தம்‌ 
பகையசுர ரனைவருடல்‌ சந்துசந்‌ துங்கதஞ்‌ 
சிந்தும்வேலா 
படியவரு மிமையவரும்‌ நின்றிறைஞ்‌ சேண்குணன்‌ 
பழையஇறை யுருவமிலீ யன்பர்பங்‌ கன்பேரும்‌ 
பருவரல்சேய்‌ புரமேரிய விண்டிடுஞ்‌ சேங்கணன்‌ 
. கங்கைமான்வாழ்‌ 
சடிலமீசை யழகுபுனை கோன்றையும்‌ பண்புறுந்‌ [யோண்‌ 
தருணமதி யினகுறைசேய்‌ துண்டமுஞ்‌ சேங்கை 
சகலபுவ னமுமோழிக தங்குறங்‌ சுங்கியும்‌ 
போங்கிநீடும்‌ 
சட்மருவு விடையரவர்‌ துங்கஅம்‌ பங்கினின்‌ 
றுலகுதரு கவுரியுமை கோங்கைதநங்‌ தன்புறுந்‌ 
தமிழ்விரக வுயர்பரம'சங்கரன்‌ கும்பிடுந்‌ தம்பிரானே. 
2 


அனிச்சங்‌ கார்முகம்‌ வீசிட மாசறு 
துவட்பஞ்‌ சானத டாகம்வி டாமட 
அனத்தின்‌ தூவிகு லாவிய சீறடி மடமாஞனார்‌ 
அருக்கன்‌ போலோளி வீசிய மாமர 
கதப்பைம்‌. பூணணி வார்முலை க்ராஸ்‌ 
அழுத்தும்‌ பாவியை யாவி யிடேறிட கேறிபாரா 


திருப்புகழ்‌ 21 


வினைச்சண்‌ டாளனை வீணனை நீணிதி 
தனைக்கண்‌ டாணவ மானகிர்‌ மூடனை 
விடக்கன்‌ பாய்நுகர்‌ பாழனை யோர்மொழி பகராதே 
விகற்பங்‌ ஈஉறிடு மோகவி காரனை 
அறத்தின்‌ பாலோழு காதமு மதவியை 
விளித்துன்‌ பாதுகை நீதர மானருள்‌ பேறுவேனறோ 
முனைச்சங்‌ கோலீடூ நீலம கோததி 
அடைத்தஞ சாதஇ ராவண னீள்பல 
முடிக்கன்‌ றோர்கணை யேவுமி ராகவன்‌ மருகோனே 
முளைக்குஞ்‌ சீதரி லாவோ டராவிரி 
திரைக்‌ கங்கா௩தி தாதகி கூவிள 
முடிக்குஞ்‌ சேகரர்‌ பேரரு ளால்வரு முருகோனே 
தினைச்செங்‌ கானக வேடூவ ரானவர்‌ 
திகைத்தந்‌ தோவேன வேசகணி யாகிய 
திறற்கந்‌ தாவளி நாயகி காமுறும்‌ எழில்வேலா 
சிறக்கும்‌ தாமரை யோடையில்‌ மேடையில்‌ 
நீறக்குஞ்‌ சூல்வளை பால்மணி வீசிய 
திருச்சேக்‌ தூர்வரு சேவச னேசுரர்‌ பேருமாளே. 
22 
கோம்பனை யார்காது மோதிரு கண்களி லாமோத சீதள 
குங்கும பாடீர பூஷண நகமேவு 
கோங்கையி னீராவி மேல்வளர்‌ சேங்கழு நர்மாலை சூடிய 
- கோண்டையி லாதார சோயையில்‌ மருளாதே 
உம்பர்கள்‌ ஸ்வாமீ நமோநம எம்பெ.நமானே ௩மோ௩ம: 
ஓண்டோடி மோகா நமோநம எனகாளும்‌ 
உன்புக ழேபாடி நானினி அன்புட னாசார பூசைசெய்‌ 
துய்ந்திட வீணாள்ப டாதருள்‌ புரிவாயே 
பம்பர மேபோல ஆடிய சங்கரி வேதாள நாயகி 
பங்கயசீ பாத நூபுரி கரசூலி 


98 திருப்புகழ்‌ 
பங்கமி லாரீலி மோடிப யங்கரி மாகாளி யோகினி 


பண்டூசு ராபான சூரனோ டேதிர்போர்கண்‌ 
டேம்புதல்‌ வாலாழி வாழியே னும்படி வீறான வேல்தர 
என்றுமு ளானேம னோகர வயலூரா 
இன்சோல்‌ விசாகாக்ருபாகர சேந்திலில்‌ வாழ்வாகியேயடி 
யேன்றனை யீடேற வாழ்வருள்‌ பேருமாளே, 
23 


உருக்கம்‌ பேசிய நீலியர்‌ காசுகள்‌ 
பறிக்கும்‌ தோஷிகள்‌ .மோகவி காரிகள்‌ 
உருட்டும்‌ பார்வையர்‌ மாபழி காரிகள்‌ மதியாதே 
உழைக்கும்‌ பீரிகள்‌ கோளர வாமேன 
வுடற்றுந்‌ தாதியர்‌ காசள வேமனம்‌ 
உறைக்குந்‌ தூரிகள்‌ மீதினி லாசைகள்‌ புரிவேனோ 
அருக்கன்‌ போலோளி வீசிய மாமுடி 
யனைத்துந்‌ தானழ காய்நல மேதர 
அருட்கண்‌ பார்வையி னாலடியார்‌ தமை மசிழ்வோடே 
அழைத்துஞ்‌ சேதிகள்‌ பேசிய காரண 
வடிப்பந்‌ தானேன வேயேனை நாடோறும்‌ 
அதிக்கஞ்‌ சேர்தர வேயரு ளாலுட னஸினிதாள்வாய்‌ 
இருக்குங்‌ காரண மீறிய வேதமும்‌ 
இசைக்குஞ்‌ சாரமு மேதோழு தேவர்கள்‌ 
இடுக்கண்‌ தீர்கன ளேயடி யார்தவ முடன்மேவி 
இலக்கம்‌ தானேன வேதோழ வேமகிழ்‌ ்‌ 
விருப்பங்‌ கூ.ர்தரு மாதியு மாயுல 
கிறுக்கும்‌ தாதகி சூடிய வேணிய னருள்பாலா 
திருக்கும்‌ தாபதர்‌ வேதிய ராதியர்‌ 
துதிக்கும்‌ தாளுடை நாயக னாகிய 
“ப? சேகச்சேஞ்‌ சோதியு மாசிய மாதவன்‌ மருகோனே 


திருப்புகழ்‌ 25- 


சேழிக்குஞ்‌ சாலியு மேகம ளாவீய 
கருப்பஞ்‌ சோலையும்‌ வாழையு மேதிகழ்‌ 
திருச்சேக்‌ தூர்தனில்‌ மேவிய தேவர்கள்‌ பெருமாளே. - 


24 
அறிவழிய மயல்பேருக உரையுமற விழிசுழல 
அனலவிய மலமோழுக அகலாதே 
அனையுமனை யருகிலுற வேருவியழ வுறவுமழ 
அழலினிகர்‌ மறலியேனை யழையாதே 
சேறியுமிரு வினைகரண மருவுபுல னோழியவுயர்‌ 
திருவடியி லணுகவர மருள்வாயே 
சிவனைரிகர்‌ பொதியவரை முநிவனக மகிழஇரு 
சேவிகுளிர இனியதமிழ்‌ பகர்வோனே 
நேறிதவறி யலரிமதி நடுவன்மக பதிமுளரி 
நிருதிநீதி பதிகரிய வனமாலி 
கிலவும்றை யவனிவர்க ளலையஅர சுரிமைபுரி 
கிருதனுர மறஅயிலை விடுவோனே 
மறிபரசு கரமிலகு பரமனுமை யிருவிழியு 
மகிழமடி மிசைவளரு மிளயோனே 
மதலைதவ முததியிடை வருதரள மணிபுளின ர 
மறையவுயர்‌ கரையிலுறை பெருமாளே. 
ற] 


கமல மாதுட ஸனிந்திரை யுஞ்சரி 
சோலவோ ணாதம ட௩தையர்‌ சந்தன 
“களப சீதள கொங்கையி லங்கையி . லிருபோதேய்‌ 
களவு நூல்தேரி வஞ்சனை யஞ்சன 
விழியின்‌ மோகித கந்தசு கந்தரு - 
கரிய வோதியி லீந்துமு கந்தனின்‌ ' . மருளாதே 


24 திருப்புகழ்‌ 


அமல மாகிய சிந்தைய டைந்தகல்‌ 
தோலைவி லாதஅ றம்போரு ளின்பமு 
மடைய வோதியு ணர்ந்துத ணந்தபின்‌ அருள்தானே 
அறியு மாறுபே றும்படி யன்பினி 
னினிய நாதசி லம்புபு லம்பிடூ 
மருண ஆடககிண்கிணி தங்கிய அடிதாராய்‌ 
குமரி காளிப யங்கரி சங்கரி 
கவுரி நீலிப ரம்பரை யம்பிகை 
குடிலை யோசினி சண்டினி குண்டலி யெமதாயி 
குறைவி லாளுமை மந்தரி யந்தரி 
வேகுவி தாகம்‌ சுந்தரி தந்தருள்‌ 
குமர மூஷிக முந்திய ஐங்கர கணராயன்‌ 
மமவி நாயக னஞ்சுமிழ்‌ கஞ்சுகி 
அணிக ஜானன விம்பனோ ரம்புலி 
மவுலி யானுறு சிந்தையு கந்தரு ளிளையோனே 
வளரும்‌ வாழையு மஞ்சளு மிஞ்சியும்‌ 
இடை விடாதுகே ருங்கிய மங்கல 
மகிமை மாககர்‌ சேந்திலில்‌ வந்துறை பெருமாளே. 


36 
கோலைமத கரியன ம்ருகமத தனகிரி 
கும்பத்‌ தனமாஞர்‌ 
குழுதஅ முதஇதழ்‌ பருகி யுருகிமயல்‌ 
கோண்டுற்‌ றிடுநாடூேயன்‌ 
நிலையழி கவலைகள்‌ கேடவுன தருள்விழி 
நின்றுற்‌ றிடவேதான்‌ 
நனதிரு வடிமல ரிணைமன தினிலுற 
நின்பற்‌ றடைவேனோ 
சிலையேன வடமலை யுடையவ ரருளிய 


. கேஞ்சோற்‌ சிறுபாலா 


திருப்புகழ்‌ 9 


திரைகட லிடைவரு மசுரனை வதைசேய்த 


சேகந்திற்‌ பதிவேலா 
விலைநிகர்‌ நுதலிப மயில்குற மகளும்வி 
ரும்பிப்‌ புணர்வோனே 
விருதணி மரகத மயில்வரு குமரவி 
டங்கப்‌ பேருமாளே. 
27 


பூரண வார கும்ப சீத படீர கோங்கை 
மாதர்‌ விகார வஞ்ச லீலையி லேயு ழன்று 
போதவ மேயி ழந்து போனது மான மேன்ப தறியாத 
பூரிய னாகி நேஞ்சு காவல்‌ படாத பஞ்ச 
பாதகனாய றஞ்சே யாதடி யோடி றந்து 
போனவர்‌ வாழ்வு கண்டூ மாசையி லேயழுக்து மயல்தீரக்‌ 
காரண காரி யங்களானதே லாமோ ழிந்து 
யானேனு மேதை விண்டு பாவக மாயி௫ுந்து 
காலுட லூடி யங்கி நாசியின்‌ மீதி ரண்டு விழிபாயக்‌ 
காயமு காவு கேஞ்சு மோர்வழி யாக அன்பு 
காயம்வி டாம லுன்ற ஸீடிய தாள்நி னைந்து 
காணுதல்‌ கூர்த வஞ்சேய்‌ யோகிக ளாய்வி ளங்க 
அருள்வாயே 
ஆரண சார மந்த்ர வேதமே லாம்வி ளங்க 
ஆதிரை யானை நின்று தாழ்வனே னாவ ணங்கு 
மாதர வால்வி ளங்கு பூரண ஞான மிஞ்சு முவோனே 
ஆர்கலி யூடே ழுந்து மாவடி வாகி நின்ற 
சூரனை மாள வேன்று வானுல காளு மண்ட 
ரானவர்‌ கூர ரந்தை தீரமு னாள்ம கீழ்ந்த முருகேசா 
வாரண மூல மேன்ற போதினி லாழி கோண்டு 
வாவியின்‌ மாடி டங்கர்‌ பாழ்பட வேயே றிந்த 
மாமுகில்போலிருண்டமேனியனாமுகுந்தன்மருகோனே 


ம்‌ திருப்புகழ்‌ 


வாலுக மீது வண்ட லோடிய காலில்‌ வந்து 
சூல்நிறை வான சங்கு மாமணி யீன வுந்து 
வாரிதி நீர்ப ரந்த சீரலை வாயு கந்த பேருமாளே. 


28 


மூளும்வினை சேர மேல்கோண்டி டாஜந்து 
பூதவேகு வாய மாயங்கள்‌ தானேஞ்சில்‌ 
மூடிநேறி நீதி யேதுஞ்சே யாவஞ்சி யதிபார 
மோகறநினை வான போகஞ்சேய்‌ வேனண்டர்‌ 
தேடஅரி தாய ஜேயங்க எளாய்நின் ற 
மூலபர யோக மேல்கோண்‌ டிடாநின்ற துளதாகி 
நாளும்தி வேக கால்கோண்டூ தீமண்ட 
வாசியன லூடூ போயோன்றி வானின்க 
ணாமமதி மீதி லூறுங்க லாஇன்ப அமுதூறல்‌ 
நாடியதன்‌ மீது போய்நீன்ற ஆஈந்த 
மேலைவேளி யேறி நீயின்றி. நானின்றி 
நாடியினும்‌ வேறு தானின்றி வாழ்கின்ற தோருநாளே 
காளவிட மூணி மாதங்கி வேதஞ்சோல்‌ 
பேதைகேடூ நீலி பாதங்க ளால்வந்த 
காலன்‌ விழமோது சாமுண்டி பாரம்போ டனல்வாயு 
காதிமுதிர்வான மேதங்கி வாழ்வஞ்சி 
ஆடல்விடை யேறி பாகங்கு லாமங்கை 
காளி௩ட மாடி காளன்பர்‌ தாம்வந்து தோழுமாது 
வாளமுழு தாளு மோர்தண்டூ ழாய்தங்கு ர 
சோதிமணி மார்ப மாலின்பி னாளின்‌சோல்‌ 
* வாழுமுமைமாதராள்மைந்தனேயேந்தை யிளயோனே 
மாசிலடி யார்கள்‌ வாழ்கின்ற வூர்சேன்று 
தேடிவிளை யாடி யேயங்ங னேரின்று 
* லாழுமயில்‌ வீரனே சேச்தில்‌ வாழ்கின்ற ரமான 


திருப்புகழ்‌ 97 
29 
உததியறல்‌ மோண்டூ சூல்கோள்கரு : 
முகிலேனஇ ர௬ுண்ட நீலமிக 
ஒளிதிகழு மன்ற லோதிநரை பஞ்சுபோலாய்‌ 
உதிரமேழு துங்க வேலவிழி 
மீடைகடையோ துங்கு பீளைகளு 
முடைதயிர்பி திர்ந்த தோஇதேன வேெம்புலாலாய்‌ 
மதகரட தந்தி வாயினிடை 
சோருகுபிறை தந்த சூதுகளின்‌ 
வடிவுதரு கும்ப மோதிவளர்‌ கோங்கைதோலாய்‌ 
வனமழியு மங்கை மாதர்களி 
னிலைதனையு ணர்ந்து தாளிலுறு 
வழியடிமை அன்பு கூருமது சிந்தியேனோ 
இதழ்போதிய விழ்ந்த தாமரையின்‌ 
மணவறைபு குந்த நான்முகனு 
மேரிதிரைய லம்பு பாலுததி நஞ்சராமேல்‌ 
இருவிழிது யின்ற நாரணனு 
முமைமருவு சந்த்ர சேகரனு 
மிமையவர்வ ணங்கு வாசவனு நீன்றுதாழும்‌ 
முதல்வசுக மைந்த பீடிகையி 
னகிலசக அண்ட நாயகிதன்‌ 
முகிழ்முலைசு ரந்த பாலமுத முண்டவேளே 
முளைமுருகு சங்கு வீசியலை 
முடுகிமைத வழ்ந்த வாய்பேருகி 
முதலிவரு சேந்தில்‌ வாழ்வுதரு : தம்பிரானே, 


30 


நாலு மைந்து வாசல்‌ கீறு தூறு டம்பு கால்கை யாகி 
காரி யேன்பி லாகுமாக ்‌ மத்னூடே 


28 திருப்புகழ்‌ 


நாத மோன்ற ஆதி வாயில்‌ நாட கங்க ளான ஆடி 


நாட றிந்தி டாம லேக வளராமுன்‌. 
நூல நந்த கோடி தேடி. மால்மி குந்து பாரு ளோரை 
நூறு சேஞ்சோல்‌ கூறிமாறி விளைதீமை 
கோய்க லந்த வாழ்வு மல்‌ நீக லந்து ளாகு ஞான 
நூல டங்க வோத வாழ்வு தருவாயே 
காலன்‌ வந்து பால னாவி காய வேன்று பாசம்‌ வீசு 
காலம்‌ வந்து வோல மோல மேனுமாதி 
காம னைந்து பாண மோடூ வேமி னேன்று காணுமோனர்‌ 
காள கண்ட ரோடூ வேத மோழிவோனே 
ஆல மோன்று வேலை யாகி யானை யஞ்சல்‌ தீரு மூல 
ஆழி யங்கை ஆயன்‌ மாயன்‌ மருகோனே 
ஆரணங்கள்‌ தாளை நாட வார ணங்கை மேவு மாதி 
யான சேக்தில்‌ வாழ்வ தான பெருமாளே. 
3॥ 
கண்டுமோழி கோம்பு கொங்கை வஞ்சியிடை அம்பு ௩ஞ்சு 
கண்கள்‌ குழல்‌ கோண்ட லேன்று பலகாலும்‌ 
கண்டுளம்வ ருந்தி கொந்து மங்கையர்வ சம்பு ரிந்து 
கங்குல்பக லேன்று நின்று ர விதியாலே 
பண்டைலினை கோண்டூ ழன்று வேக்துவிழு கின்றல்‌ கண்டு 
பங்கயப தங்கள்‌ தந்து புகழோதும்‌ 
பண்புடைய சிந்தை யன்பர்‌ தங்களினு டன்க லந்து 
பண்புபேற அஞ்ச லஞ்ச லேனவாராய்‌ 


வண்டூபடூ கின்ற தோங்கல்‌ கோண்டறநே ரங்கி யிண்டு 


வம்பினைய யடைந்து சந்தின்‌ மிகமூழ்கி 


வஞ்சியை முனிந்தகோங்கை மேன்குறமடந்தை செங்கை 


வந்தழகு டன்க-லந்த மணிமார்பா 


திருப்புகழ்‌ 


29 


திண்டிறல்பு னைந்த அண்டர்‌ தங்களப யங்கள்‌ கண்டூ 


சேஞ்சமர்பு னைந்து துங்க 


மயில்மீதே 


சேன்றசுர ரஞ்ச வென்று குன்றிடைம ணம்பு ணர்ந்து 


சேந்தில்நகர்‌ வந்த மர்ந்த 


32 

பரிமள களபசு கந்தச்‌ சந்தத்‌ 

படையம படையேன அந்திக்‌ குங்கட்‌ 
வரியளி நிரைமுரல்‌ கோங்குக்‌ கங்குற்‌ 

மறுகிடு மருளனை இன்புற்‌ றன்புற் 
அரிதிரு மருகக டம்பத்‌ தொங்கற்‌ 

அலைகுமு குமுவேன வேம்பக்‌ கண்டித்‌ 
திரிபுர த௲னரும்‌ வந்தீக்‌ குஞ்சற்‌ 

ஜெயஜேய ஹரஹர சேந்திற்‌ கந்தப்‌ 


33 

வரியார்‌ கருங்கண்‌ 

மகவாசை தோக்த 
இருபோது நைந்து 

இருதாளி னன்பு 
பரிபால னஞ்சேய்‌ 

பரமேசு ரன்ற 
அரிகேச வன்றன்‌ 

அலைவா யமர்ந்த 


கெடு ௮௮ 


பெருமாளே. 


தனமானார்‌ 
கடையாலே 
குழலாலே 
றருள்வாயே 
றிருமார்பா 
தெறிவேலா 
குருநாதா 
பெருமாளே. 


மடமாதர்‌ 
மதுவாகி 
டமலியாதே 
தருவாயே 
தருள்வோனே 
னருள்பாலா 
மருகோனே 
பெருமாளே. 


8. திருப்புகழ்‌ 
மூன்றாவது படைவீடாகிய 
திருவாவினன்குடி (பழகி) 


34 


காத விந்துக லாதீ நமோகம 
வேத மந்த்ரசோ ரூபா நமோநம 
ஞான பண்டித ஸாமீ ௩மோஈ௩ம வேகுகோடி 
நாம சம்புகு மாரா நமோ௩ம 
போக அந்தரி பாலா நமோ௩ம 
நாக பந்தம யூரா நமோநம பரசுரர்‌ 
சேத தண்டவி கோதா ௩மோ௩ம 
கீத கிண்கிணி பாதா ௩மோ௩ம 
தீர சம்ப்ரம வீரா ௩மோ௩ம கிரிராஜ 
தீப மங்கள ஜோதீ ௩மோகம 
தூய அம்பல லீலா ௩மோஈ௩ம 
தேவ குஞ்சரி பாகா நமோ௩ம அருள்தாராய்‌ 
ஈத லும்பல கோலால பூஜையும்‌ 
ஓத லுங்குண ஆசார நீதியும்‌ 
ஈர முங்குரு சீர்பாத சேவையு மறவாத 
ஏழ்த லம்புகழ்‌ காவேரி யால்விளை 
்‌ சோழ மண்டல மீதே மனோகர 
ராஜ கேம்பிர நாடாளு நாயக வயலூரா 
ஆத ரம்பயி லாரூரர்‌ தோழமை 
சேர்தல்‌ கொண்டவ ரோடே முனாளினில்‌ 
ஆடல்‌ வெம்பரி மீதேறி மாகயி லையிலேகி 
ஆதி யந்தவு லாவாசு பாடிய 
சேரர்‌ கோங்குவை காவூர்‌ நனாடதில்‌ 
ஆவி னன்குடி. வாழ்வான தேவர்கள்‌ பெருமாளே, 


திருப்புகழ்‌ 91 


35 
சிவனார்‌ மனங்குளிர உபதேச மந்த்ரமிரு 
சேவீமீதி லும்பகர்செய்‌ குருநாதா 
சிவகாம சுந்தரிதன்‌ வரபால கந்தரின 
செயலேவி ரும்பியுளம்‌ நினையாமல்‌ 
அவமாயை கோண்டூலகில்‌ விருதாவ லைந்துழலு 
மடியேனை அஞ்சலேன வரவேணும்‌ 
அறிவாக மும்பேருக இடரான துந்தோலைய 
அருள்ஞான இன்பமது புரிவாயே 
நவநீத முந்திருடி உரலோடெ யொன்றுமரி 
ரகுராமர்‌ சிந்தைமகிழ்‌ மருகோனே 
நவலோக முங்கைதோழு நிசதேவ லங்கிருத 
நலமான விஞ்சைகரு விளைகோலே 
தேவயானை யங்குறமின்‌ மணவாள சம்ப்ரமுறு 
திறல்வீர மிஞ்சுகதிர்‌ வடிவேலா 
திருவாவி னன்குடியில்‌ வருவேள்ச வுந்தரிக 
சேகமேல்மேய்‌ கண்டவிறல்‌ பெருமாளே. 
36 


தகர நறுமலர்‌ போதுளிய குழலியர்‌ 
கலக கேருவித விழிவலை படவிதி 
தலையி லேழுதியு மனைவயி னுறவிடூ வதனாலே 
தனயர்‌ அனைதமர்‌ மனைவியர்‌ சினேகிதர்‌ 
சுரபீ விரவிய வகையேன நினைவுறு 
தவன சலதியின்‌ முழுகியே யிடர்படூ துயர்தீர 
அகர முதலுள பொருளினை யருளிட 
இருகை குவிசேய்து ரூருகிட வுருகியே 
. அரக ரேனவல.னிடமுற எழிலுன திருபாதம்‌ 


$2 திருப்புகழ்‌ 


அருள அருளுடன்‌ மருளற இருளற 
கிரண அயில்கோடூ குருகணி கோடியோடூ 
. அழகு பேறமர கதமயில்‌ மிசைவர இசைவாயே 
சிகர குடையினி னிரைவர இசைதேதரி 
சதுரன்‌ விதுரனில்‌ வருபவ னளையது 
திருடி. யடிபடு சிறியவ னேடியவன்‌ மதுசூதன்‌ 
திகிரி வளைகதை வசிதநு வுடையவ 
னேழிலி வடிவின னரவுபோன்‌ முடிமிசை 
திமித திமிதிமி யேன௩ட மிடூமரி மருகோனே 
பகர புகர்முக மதகரி யுழைதரு 
வனிதை வேருவமுன்‌ வரஅருள்‌ புரிகுக 
பரம குருபர இமகிரி தருமயில்‌ புதல்வோனே 
பலவின்‌ முதுபழம்‌ விழைவுசேய்‌ தோழுசிய 
நறவு நீறைவயல்‌ கமுகடர்‌ போழில்திகழ்‌ 
பழி மலைவரு புரவல அமரர்கள்‌ பேருமாளே, 


37 


தலைவலீ மருத்தீடு காமாலை சோகைசுரம்‌ 
விழிவலி-வறட்சூலை காயாசு வாசம்வேகு 
சலமிகு விஷப்பாக மாயாவி காரபிணி யணுகாதே 
தலமிசை யதற்கான பேரோடு கூறியிது 
பரிகரி யேனக்காது கேளாது போலுமவர்‌ 
சரியும்வயதுக்‌ கேதுதாரீர்சோலீரேனவும்‌ விதியாதே 
உலைவற விருப்பாக ரீள்காவின்‌ வாசமலர்‌ 
வகைவகை யேடூத்தேதோ டாமாலீ காபரண 
முனதடி யினிற்கூட வேகாடு மாதவர்க ளிருபாதம்‌ 
உளமது தரித்தேவி.னவோடு பாடியருள்‌ ்‌ 
வழிபட எனக்கேத யாவோடு தாளுதவ 
- ௩ உரகம தேடுத்தாடு மேகார மீதின்மிசை வரவேணும்‌ 


திருப்புகழ்‌ 33 


அலைகட லடைத்தேம காகோர ராவணனை 
மணிமுடி துணித்தாவி யேயான சாநகியை 
அடலுட னழைத்தேகோள்‌ மாயோனை மாமனேனு 
மருகோனே 
அறுகினை முடித்தோனை யாதார மானவனை 
மழுவுழை பிடித்தோனை மாகாளி நகாணமுனம்‌ . 
அவைதனில்‌ நடித்தோனை மாதாதை யேஎனவும்‌ 
வருவோனே 
பலகலை படித்தோது பாவாணர்‌ நாவிலுறை 
யிருசரண வீத்தார வேலாயு தாவுயர்சேய்‌ 
பரண்மிசை குறப்பாவை தோள்மேவ மோகமுறு 
மணவாளா 
பதுமவய லிற்பூக மீதேவ ரால்கள்‌ துயில்‌ ்‌ 
வருபுனல்‌ பேருக்காறு காவேரி கூழவளர்‌ 
பழஙிவரு கற்பூர கோலாக லாவமரர்‌ பேருமாளே. 


38 


அவனிதனி லேபிறந்து மதலையேன வேதவழ்ந்து 
அழகுபேற வேடடந்து இளைஜஞோனாய்‌ 
அருமழலை யேமிகுந்து குதலைமோழி யேபுகன்று 
அதிவிதம தாய்வளர்ந்து பதினாருய்‌ 
சிவகலைக ளாகமங்கள்‌ மிகவுமறை யோது மன்பர்‌ 
திருவடிக ளேரினைந்து துதியாமல்‌ 
தேரிவையர்க ளாசைமிஞ்சி வேகுகவலை யாயுழன்று 
திரியுமடி யேனையுன்ற னடிசேராய்‌ . 
மவுனவுப தேசசம்பு மதியறுகு வேணிதும்பை 
மணிமுடியின்‌ மீதணிந்த மகதேவர்‌ 
மனமகிழ வேயணைந்து வோருபுறம தாகவந்த 
ம்லைமகள்கு மாரதுங்க வடிவேலா 
4 


94 திருப்புகழ்‌ 
பவனிவர வேயுகந்து மயிலின்மிசை யேதிகழ்ந்து 


படியதிர வே௩டந்த கழல்வீரா 
. பரமபத மாயசேந்தில்‌ முருகனேன வேயுகந்து 
பழநிமலை மேலமர்ந்த பேருமாளே, 
39 
ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ 
ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ என்றுபூதீ 
ஆகமணி மாதவர்கள்‌ பாதமலர்‌ சூடூமடி 
யார்கள்பத மேதுணைய தேன்றுநாளும்‌ 
ஏறுமயில்‌ வாகனகு காசரவணாஎனது 
ஈசஎன மானமுன தேன்றுமோதும்‌ 
ஏழைகள்‌ வியாகுலமி தேதேனவி னாவிலுனை 
யேவர்புகழ்‌ வார்மறையு மேன்சோலாதோ 
நீறுபடூ மாழைபோரு மேனியவ வேலஅணி 
கீலமயில்‌ வாகவுமை தந்தவேளே 
நீசர்கட மோடெனது தீவினையே லாமடிய 
கீடுதனி வேல்விடூம டங்கல்வேலா 
சீறிவரு மாறவுண னாவியுணு மானைமுக 
தேவர்‌ துணை வாசிகரி அண்டகூடஞ்‌ 
சேருமழ கார்பழநி வாழ்குமர னேபிரம 
தேவர்வர தாமுருக தம்பிரானே. 
40 


கருவினுரு வாகிவந்து வயதளவி லேவளர்ந்து 
்‌ கலைகள்பல வேதேரிந்து மதனாலே 
கரியகுழல்‌ .மாதர்‌ தங்க எடி சுவடூ மார்புதைந்து 


கவலைபேரி தாகிகோந்து மிகவாடி 


திருப்புகழ்‌ 95 
அரகரசி வாயவேன்று தினமுரினை யாமல்நின்று 


அறுசமய நீதியோன்று மறியாமல்‌ 
அசனமிடூ வார்கள்‌ தங்கள்‌ மனைகள்தலை வாசல்‌ நின்று 
அநுதினமு நாணமின்றி யழிவேனோ 
உரகபட மேல்வளர்ந்த பேரியபேரு மாளரங்க 
ருலகளவு மால்மகீழ்ந்த மருகோனே 
உபயகுல தீபதுங்க விருதுகவி ராஜசிங்க 
உறைபுகலி பூரிலன்று வருவோனே 
பரவைமனை மீதிலன்று ஒருபோழுது தூதுசேன்ற 
பரமனரு ளால்வளர்ந்த குமரேசா 
பகையசுரர்‌ சேனைகோன்று அமரர்சிறை மீளவேன்று 
பழநிமலை மீதில்ரின்ற பேருமாளே. 
ட] 


குரம்பை மலசலம்‌ வழுவளு நிணமோடு 
எலும்பு அணிசரி தசையிரல்‌ குடல்நேதி 
குலைந்த சேயிர்மயிர்‌ குருதியோ டிவைபல கசுமால 
குடின்பு குதுமவ ரவர்கடு கொடுமைய 
ரிடும்ப ரோருவழி யிணையிலர்‌ கசடர்கள்‌ 
குரங்க ரறிவிலர்‌ நெறியிலர்‌ மிருகணை விறலான 
சரம்ப ருறவனை நரகனை துரகனை 
யிரங்கு கலியனை பரிவுறு சடலனை 
சவுந்த ரிகமுக சரவண பதமோடுூ மயிலேறித்‌ 
தழைந்த சிவசுடர்‌ தனையேன மனதினி 
லழுந்த வுரைசேய வருமுக ௩கையோளி 
தழைந்த நயனமு மிருமலர்‌ சரணமு மறவேனே 
இரும்பை வகுளமொ டியைபல முகில்போழி 
லுறைந்த குயிலளி யொலிபர விடமயி 
-லிசைந்து நடமிடு மிணையிலி புலிஈகர்‌ வளநாடா 


96 திருப்புகழ்‌ 


இருண்ட குவடிடி. போடிபட வேகுமுக 
டெரிந்து மகரமோ டிசைகரி குமுறுக 
இரைந்த வசுரரோ டிபபரி யமபுரம்‌ விடும்வேளே 
சிரம்போ னய௦னோடூ முமிவர்க ளமரர்க 
ளரம்பை மகளிரோ டரகர சிவசிவ 
சேயம்பு வேன௩ட மிடூபத மழகியர்‌ குருநாதா 
சேழும்ப வளவோளி நகைமுக மதிஈகு 
சிறந்த குறமக ளிணைமுலை புதைபட 
சேயங்கோ டணைகுக சிவமலை மருவிய பேருமாளே. 
42 
சுருதிமுடி மோனஞ்சோல்‌ சிற்பரம ஞானசிவ 
சமயவடி. வாய்வந்த அத்துவித மானபர 
சுடரோளிய தாய்ரின்ற நீட்களசோ ரூபமுத 


லோருவாழ்வே 
துரியநீலை யேகண்ட முத்தரித யாகமல 


மதனில்விளை யாகின்ற அற்புதசு-போதசுக 

சுயபடிக மாவின்ப பத்மபத மே அடைய உணராதே 
கருவிலுரு வேதங்கு சுக்கிலரஙீ தானவளி 

போருமஅதி லேலேகோண்ட முக்குணவி பாகநிலை 

கருதவரி யாவஞ்ச கக்கபட மூடியுடல்‌ வினைதானே 

கலகமீட வேபொங்கு குப்பைமல வாழ்வுரநிஜ 
மேனவுழலு மாயஞ்சே னித்தகுகை யேஉறுதி 
கருதசுழ மாமிந்த மட்டைதனை யாளவுன தருள்தாராய்‌ 

ஒருநியம மேவிண்ட சட்சமய வேதஅடி 

“முடி௩டுவு மாயண்ட முட்டைவேளி யாகியுயி 

ருட்லுணர்வ தாயெங்கு முற்பனம தாகஅம 


ளவோனே 
உததரிச மாமின்ப புத்தமிர்த போகசுக ்‌ 


முதவுமம.லா௩ந்த சத்திகர மேவுணர 
வுருபிரண வாமந்த்ர கர்த்தவிய மாகவரு குருநாதா 


திருப்புகழ்‌ 97 


பருதிகதி ரேகோஞ்சு ௩ற்சரண நூபுரம 
தசையகிறை பேரண்ட மோக்க௩ட மாடூகன 
பதகேருவி தாதுங்க வேற்றிமயி லேறுமோரு 
திறலோனே 
பணியுமடி யார்சிந்தை மெய்ப்போருள தாகநவில்‌ 
சரவணப வாவொன்று வற்கரமு மாகிவளர்‌ 
பழநிமலை மேனின்றசுப்ரமணியாவமரர்‌ பேருமாளே. 


43 
ஞானங்கோள்‌ போறிகள்‌ கூடி வானிந்து கதிரி லாத 
நாடண்டி நமசி வாய வரையேறி 
காவின்ப ரசம தான ஆகந்த அருவி பாய 
நாதங்க ளோடுகு லாவி விளையாடி 
ஊனங்க ளூயிர்கள்‌ மோக நானேன்ப தறிலி லாம 
லோமங்சி யுருவ மாகி யிருவோரும்‌ 
ஓரந்த மருவி ஞான மாவிஞ்சை முதுகி னேறி 
லோகங்கள்‌ வலம தாட அருள்தாராய்‌ 
தேனங்கோ எிதழி தாகி தாரிந்து சலில வேணி 
சீரங்க ேனது தாதை ஒருமாது 
சேர்பஞ்ச வடிவி மோகி யோகங்கோள்‌ மவுன ஜோதி 
சேர்பங்கி னமல நாத னருள்பாலா 
கானங்கள்‌ வரைகள்‌ தீவு ஓதங்கள்‌ பொடிய நீல 
காடந்த ம்யிலீ லேறு முருகோனே 
காமன்கை மலர்கள்‌ நாண வேடம்பே ணமளி சேர்வை 
காணேங்கள்‌ பழநி மேவு பேருமாளே. 
கக்‌ 


திமிர வுததி யனைய ௩ரக ம்‌ 
செனன மதனில விடுவாயேல்‌ 


$$ திருப்புகழ்‌ 
சேவிடு குருடு வடிவு குறைவு 


சிறிது மீடியு மணுகாதே 
அமரர்‌ வடிவு மதிக குலமு 
மறிவு நிறையும்‌ வரவேரின்‌ 
அருள தருளி யேனையு மனதோ 
டடிமை கோளவும்‌ வரவேணும்‌ 
சமர முகவே லசுரர்‌ தமது 
தலைக ளுருள மிகவேரீள்‌ 
சலதி யலற நெடிய பதலை த 
தகர அயிலை விடுவோனே 
வேமர வணையி லினிது துயிலும்‌ 
விழிகள்‌ ௩ளினன்‌ மருகோனே 
மிடறு கரியர்‌ குமர பழநி 
விரவு மமரர்‌ - பேருமாளே. 
45 
பகர்தற்கரி தான சேந்தமி ழிசையிற்சில பாட லன்போடு 
பயிலப்பல காவி யங்களை . யுணராதே 
பவளத்தினை வீழி யின்கனி யதனைப்பொருவாய்‌ மடந்தையர்‌ 
பசலைத்தன மேபே றும்படி விரகாலே 
சகரக்கடல்‌ சூழு மம்புவி மிசையிப்படி யேதி ரிந்துழல்‌ 
சருகோத்துள மேய யர்ந்துடல்‌ மேலியாமுன்‌ 
"தகதித்திமி தாகிணங்கிண எனவுற்றேழு தோகையம்பரி 
தனிலற்புத மாக வந்தருள்‌ புரிவாயே 
நுகர்வித்தக மாகு மேன்றுமை மோழியிழ்போழி பாலை 
யுண்டிடூ 


நுவல்மேய்ப்புள பால னேன்.றிடு மிளயோனே 
நுதிவைத்தக ராம லைந்திடு களிறுக்கரு ளேபு ரிந்திட 
கொடியிற்பரி வாக வந்தவன்‌ மருகோனே 
அகரப்பொரு ளாதி யொன்றிடு முதலக்கர மான தின்பொருள்‌ 
அரனுக்கினி தாமோ ழிந்திடு குருநாதா 


திருப்புகழ்‌ 90 
அமரர்க்கிறை யேவ ணங்கிய பழநித்திரு வாவி னன்குடி 


அதனிற்குடி யாயி ருந்தருள்‌ பேருமாளே. 
46 
ச௬ருளளக பார கோங்கை மகளிர்வச மாயி சைந்து 
ச்ரதக்ரியை யால்வி ளங்கு மதனூலே 
சுருதியேன வேரி னைந்து அறிவிலிக ளோடி ணங்கு 
தோழிலுடைய யானு மிங்கு னடியார்போல்‌ 
அருமறைக ளேநி னைந்து மனுநேறியி லேஈடந்து 
அறிவையறி வால நிந்து நிறைவாகி 
அகிலபுவ னாதி யேங்கும்‌ வேளியுறமேய்ஞ்‌ ஞான இன்ப 
அமுதையோழி யாத ருந்த அருள்வாயே 
பருதிமகன்‌ வாசல்‌ மந்த்ரி அநுமனோடூ கேர்ப ணிந்து 
பரிதகழை யாமுன்‌ வந்து பரிவாலே 
பரவியவி பீஷ ணன்பேரன்‌ மகுடமுடி சூட நின்ற 
படைஞரோடி ராவ ணன்ற னுறவோடே 
எரிபுகுத மாறி லண்டர்‌ .குடிபுகுத மாறுகோண்ட 
ரகுபதியி ராம சந்த்ரன்‌ மருகோனே 
இளையகுற மாது பங்க பழநிமலை நாத கந்த 
இமயவள்த னால்ம கிழ்ந்த பேருமாளே. 
47 


இத்தா ரணிக்குள்மனு வித்தாய்‌ முளைத்தழுது 
கேவிக்‌ கிடந்துமடி மீதிற்‌ றவழ்ந்தடிகள்‌ 
தத்தா தனத்ததன இட்டே தேருத்தலையில்‌ 
ஓடித்‌ திரிந்துநவ கோடிப்‌ ப்ரபந்தகலை 
யிச்சீர்‌ பயிற்றவய தேட்டோடூ மேட்டுவர 
வாலக்‌ குணங்கள்பயில்‌ கோலப்‌ பேதும்பையர்க 
ஞூடனுறவாகி 


40 திருப்புகழ்‌ 


இக்கார்‌ சரத்துமத னுக்கே யிளைத்துவேகு 
வாகக்‌ கலம்பவகை பாடிப்‌ புகழ்க்‌ துபல 
திக்கோடு திக்குவரை மட்டோடி மிக்கபோருள்‌ 
தேடிச்‌ சுகந்தஅணை மீதிற்‌ றுயின்று ௬௧ 
மிட்டா தரத்துருகி வட்டார்‌ முலைக்குளிடை 
மூழ்கிக்‌ கிடந்துமய லாகித்‌ துளைந்துசில 
பிணியதுமூடி 
சத்தான புத்தியது கேட்டே கிடக்கநம 
மனோடித்‌ தோடர்ந்துகயி ரடிக்‌ கோளும்போழுது 
பேற்றார்கள்‌ சுற்றியழ வுற்றார்கள்‌ மேத்தஅழ 
ஊருக்‌ கடங்கலிலர்‌ காலற்‌ கடங்கவுயிர்‌ 
தக்கா திவர்க்குமய னிட்டான்‌ விதிப்படியி 
டனாலைப்‌ பழம்படியி னாலிற்‌ றிறந்ததேன 
எடுமேனவோடிச்‌ 
சட்டா ௩வப்பறைகள்‌ கோட்டா வரிச்சுடலை 
யேகிச்‌ சடம்பேரிது வேகப்‌ புடஞ்சமைய 
இட்டே யனற்குளேரி பட்டா ரெனத்தழுவி 
நீரிற்‌ படிந்துவிடூ பாசத்‌ தகன்றுனது 
சற்போ தகப்பதும முற்றே தமிழ்க்கவிதை 
பேசிப்‌ பணிந்துருகு நேசத்தை யின்றுதர 
இனிவரவேணும்‌ 
தித்தா திரித்திகுட தத்தா தனத்தகுத ... 
தாத்த தனந்ததன தானத்‌. தனந்ததன 
சேச்சே செகுச்சேதகு தித்தா திமித்ததிகு 
தாதத்த செந்திகுத தீதத்த செந்தரிக 
தித்தா கிடக்கணக டக்கா குகுக்குகுகு 
தோதக்‌ கணங்கணக கூகுக்‌ கிணங்கிணேன 
்‌ ஒருமயிலேறித்‌ 
திட்டே ரதத்தசுரர்‌. பட்டே விழப்பொருது 
வேலைத்‌ துளைந்துவரை யேழைட்‌ ்‌ 
9 ழப்‌ பிளந்துவரு 


திருப்புகழ்‌ 41 


சித்தா பரத்தமரர்‌ கத்தா குறத்திமுலை 
மீதிற்‌ புணர்ந்துசுக லீலைக்‌ கதம்பமணி 
சுத்தா வுமைக்கு மோரு முத்தாய்‌ முளைத்தகுரு 
நாதக்‌ குழந்தையென வோடிக்‌ கடம்பமலர்‌ 
அணிதிருமார்பா 
மத்தா மதக்களிறு பிற்றா னுதித்தகுக 
னேதத்‌ திலங்கையினி லாதிக்க முண்டதோரு 
முட்டா ளரக்கர்தலை யிற்றே விழக்கணக 
ளேதோட்ட கோண்டலுரு வாகிச்‌ சுமந்ததிக 
மட்டார்‌ மலர்க்கமல முற்றா சனத்திருவை 
மார்பிற்‌ புணர்ந்தரகு ராமற்கு மன்புடைய 
மருமகனாகி 
வற்றா மதுக்கருணை யுற்றே மறைக்கலைக 
ளோதித்‌ தேரிந்துதமிழ்‌ சோதித்‌ தலங்கலணி 
யத்தா பரத்தையறி வித்தாவீ சுற்றுமொளி 
யாகிப்‌ ப்ரபந்தமணி வேல்தோட்ட மைந்தபுய 
வர்க்கா மருப்புழுகு முட்டா திருப்பழநி 
வாழ்வுக்‌ குகந்தடிய ராவிக்குள்‌ நின்றுலவி 
வருபேருமாளே. 
46 


இரவியேன வடவையேன ஆலால விடமதேன 
வுருவுகோடூ ககனமிசை மீதேகி மதியும்வர 
இரதிபதி கணைகளொரு காலேவ விருதுகுயி லதுகூவ 
எழுகடலின்‌ முரசினிசை வேயோசை விடையின்மணி 
யிசைகுறுகி யிருசேவியி னாராச முறுவதேன 
இகல்புரிய மதனகுரு வோராத அனையர்கொடூ 
வசைபேச 
அரஹரேன வனிதைபடூ பாடோத அரிதரிது 
அமுதமயி லதுகருதி யாரோடூ மிகல்புரிவள்‌ 
அவசமுற அவசமுற ஆரோமல்‌ தரவுமிக மேலிவானாள்‌ 


த்த திருப்புகழ்‌ 


அகுதியீவள்‌ தலையில்விதி யானாலும்‌ விலகரிது 
அடிமைகோள: வுனதுபரம்‌ ஆறாத வோருதனிமை 
அவளையணை த[இனிதி னோகார பரியின்மிசை 
்‌ வருவாயே 
நிரைபரவி வரவரையு ளோர்சீத மருதினோடூ 
போருசகடூ வுதையதுசேய்‌ தாமாய மழைசோரிதல்‌ 
நிலைகுலைய மலைகுடைய தாவேகோள்‌ கரகமலன்‌ 
மருகோனே 
நீருமலிய திரிநயனி வாள்வீச வருகுமரி 
கவுரிபயி ரவியரவ பூணாரி திரிபுவனி 
நிபுடமலை யரசனருள்‌ வாழ்வான புரணவுமை 
யருள்பாலா 
பரவைகிரி யசுரர்திரள்‌ மாசேனை தவிடுபொடி 
பட அமரர்‌ துயரகல வேலேவி யமர்போருத 
பதுமகர தலமுருக நால்வேத கரரணிக மயில்வீரா 
பளிதம்ருக மதகளப சேறார வளருமுலை 
வனிதைகுற மகள்மகிழும்‌ லீலாவி தரமதுர 
பனுவல்தரு பழநிவரு கோலாகலாவமரர்‌ பேருமாளே. 


49 
ஒருபோழுது மிருசரண கேசத்‌ தேவைத்‌ துணரேனே 
, உனதுபழ நிமலையேனு மூரைச்சேவித்‌ தறியேனே 
பேருபுவியி.லுயர்வரிய வாழ்வைத்‌ தீரக்‌ குறியேனே 


பிறவியற நீனைகுவனே னாசைப்‌ பாடைத்‌ தவிரேனோ 
துரிதமிடு நிருதர்புர சூறைக்‌ காரப்‌ 


பேருமாளே 
தோழுதுவழிீ படூமடியர்‌ காவற்‌ காரப்‌ பேருமாளே 
விருதுகவி விதரணவி நோதக்‌ காரப்‌ பேருமாளே 


“. விறன்மறவர்‌ சிறுமிதிரு வேளைக்காரப்‌ பேருமாளே. 


திருப்புகழ்‌ 


50 

வசனமிக வேற்றி 

மனதுதுய ராற்றி 
இசைபயில்ச டாக்ஷ 

இகபரசேள பாக்ய 
பசுபதிசி வாக்ய 

பழநிமலை வீற்ற 
அசுரர்கிளை வாட்டி 

அமரர்சிறை மீட்ட 


51 
மூல மந்திர மோத லிங்கிலை 
யீவ திங்கிலை நேய மிங்கிலை 
மோன மிங்கிலை ஞான மிங்கிலை 
மோக முண்டதி தாக முண்டப 
சார முண்டப ராத முண்டிடூ 
மூக னேன்றோரு பேரு முண்டருள்‌ 
கோல முங்குண வீன துன்பர்கள்‌ 
வார்மை யும்பல வாகி வேந்தேழு 
கோர கும்பியி லேவி மழுந்திட 
கூடு கொண்டுழல்‌ வேனை யன்போடூ 
ஞான நமேஞ்சினர்‌ பாலி ணங்டூ 
கூர்மை தந்தினி யாள வந்தருள்‌ 
பீலி வேந்துய ராவி வேந்தவ 
சோகு வேந்தம்ண்‌ மூகர்‌ கேஞ்சிடை 
பீதி கொண்டிட வாது கோண்டரு 
பேணி யங்கேதி ராறு சேன்றிட 
மாற னும்பிணி தீர வஞ்சகர்‌ 
பீறு வேங்கழு வே.ற வேன்றிடூ 


45 


மறவாதே 
ஓழலாதே 
ரமதாலே 
மருள்வாயே 
முணர்வோனே 
ருளும்வேலா 
மிகவாழ 
பெருமாளே. 


மடவார்கள்‌ 


பயிலாத 


நினை வாகிக்‌ 


புரிவாயே 


ளேழுதேடூ 


முருகோனே 


44 திருப்புகழ்‌ 
ஆல முண்டவர்‌ சோதி யங்கணர்‌ 
பாக மோன்றிய வாலை யந்தரி 
ஆதி யந்தமு மான சங்கரி கும்ரேசா 
ஆர ணம்பயில்‌ ஞான புங்கவ 
சேவ லங்கோடி யான பைங்கர 
ஆவி னன்குடி வாழ்வு கொண்டருள்‌ பெருமாளே, 
52 
மூலங்கிள ரோருரு வாய்நடு 
நாலங்குல மேனடூ வேரிடை 
மூள்பிங்கலை நாடியோ டாடிய முதல்வேர்கள்‌ 
மூணும்பிர காசம தாயோரு 
கூலம்பேற வோடிய வாயுவை 
மூலந்திகழ்‌ தூண்வழி யேயள விடவோடிப்‌ 
பாலங்கிள ராறுசி காரமோ 
டாருஞ்சுட ராடூப ராபர 
பாதம்பேற ஞானச தாசிவ மதின்‌ மேவிப்‌ 
பாடுந்தோனி நாதமு நூபுர 
மாடூங்கழ லோசையி லேபரி 
வாகும்படி யேயடி யேனையும்‌ அருள்வாயே 
சூலங்கலை மான்மழு வோர்துடி, 
வேதன்தலை யோடும ராவிரி 
்‌ தோடுங்குழை சேர்பர னர்தரு முருகோனே 
சூரன்கர மார்சிலை வாளணி 
தோளுந்தலை தூள்பட வே௮வர்‌ 
சூளுங்கேட வேல்விடு சேவக மயில்வீரா 
காலின்கழ லோசையு நூபுர 
வார்வேண்டைய வோசையு மேயுக 


காலங்களி னோசைய தா௩ட மிடுவோனே 


திருப்புகழ்‌ 406 


கானங்கலை மான்மக ளார்‌ தமை 
நாணங்கேட வேயணை வேள்பிர 


காசம்பழ னாபுரி மேவிய பேருமாளே. 

53 
உலகபசு பாச தோந்த மதுவான 
உறவுசிளை தாயர்‌ தந்‌ைத மனைபாலர்‌ 
மலசலசு வாச சஞ்ச லமதாலேன்‌ 
மதீநிலைகே டாம லுன்ற னருள்தாராய்‌ 
சலமறுகு பூளை தும்பை யணிசேயே 
சரவணப வாழு குந்தன்‌ மருகோனே 
பலகலைசி வாக மங்கள்‌ பயில்வோனே 
பழரிமலை வாழ வந்த பேருமாளே. 

. 54 
திடமிலிசற்‌ குணமிலிஈற்‌ நிறமிலியற்‌ புதமான 


சேயலிலீமேய்த்‌ தவமிலி௩ற்‌ செபமிலிசோர்க்‌ கமுமீதே 
இடமிலிகைக்‌ கோடையிலிசோற்‌ கியல்பிலி௩ற்‌ றமிழ்பாட 
இருபதமுற்‌ நிருவினையற்‌ றியல்கதியைப்‌ பேறவேணும்‌ 


கேடுமதியுற்‌ நிடூமசுரக்‌ கிளைமடியப்‌ போரும்வேலா 
கிரணகுறைப்பிறையறுகக்கிதழ்மலர்கோக்‌ சிறகோடே 
படர்சடையிற்‌ புனைகடனப்‌ பரமர்தமக்‌ கோருபாலா 
பலவயலிற்‌ றரளநிரைப்‌ பழகிமலைப்‌ பேருமாளே, 

55 
வரதா மணிடீ யேனவோரில்‌ 
வருகா தேதுதா “னதில்வாரா 
திரதா திகளால்‌ நவலோக 
்‌ மிடவே கரியா மிதிலேது 
சரதா மறையோ தயன்மாலும்‌ 
சகலா கமநூ லறியாத 
பரதே வதையாள்‌ தருசேயே 


பழனா புரிவாழ்‌ பெருமாளே, 


46 திருப்புகழ்‌ 


56 
அருத்தி வாழ்வோடூ தனகிய மனைவியு முறவோரும்‌ 
அடூத்த பேர்களு மிதமுறு மகவோடுூ வளகாடூம்‌ 
தரித்த ஷருமே யேனமன நினைவது நினயாதுன்‌ 
தனைப்ப ராவியும்‌ வழிபடு தோழிலது தருவாயே 
எருத்தி லேறிய இறையவர்‌ சேவிபுக உபதேசம்‌ 
இசைத்த நாவின இதணுறு குறமக ளிருபாதம்‌ 
தரித்த சேகர மகபதி தரவரு தெய்வயானை 


பதிக்கோ ளாறிரு புயபழ நியிலுறை பெருமாளே, 


நான்காவது படைவீடாகிய 
திருவேரகம்‌ (சுவாமிமலை) 
57 
இருவினை புனைந்துஞான விழிமுனை திறந்துகோயி 
னிருவினை யிடைந்துபோக மலமூட 
இருளற விளங்கியாறு முகமோடூ கலந்துபேத 
மிலையேன இரண்டுபேரு மழகான 
பரிமள சுகந்தவீத மயமேன மகிழ்ந்துதேவர்‌ 
பணியவிண்‌ மடந்தைபாத மலர்‌ தூவப்‌ 
பரிவுகோ டநந்தகோடி முரிவர்கள்‌ புகழ்ந்துபாட 
பருமயி லுடன்‌ குலாவி வரவேணும்‌ 
அரியய னறிக்திடாத அடியிணை சிவந்தபாதம 
அடியேன விளங்கியாடூ நடராஜன்‌ 
, அழலுறு மிரும்பின்மேனி மகிழ்மர கதம்பெணாகம்‌ 
அயலணி சிவன்புராரி யருள்சேயே 
மருவலர்கள்‌ திண்பணார முடியுடல்‌ நடுங்க ஆவி 
மறலியுண வேன்றவேலை யுடையோனே 
. வளைகுல மலங்குகாவி ரியின்வட புறஞ்சுவாமி 


மலைமிசை விளங்குதேவர்‌ ்‌ பெருமாளே 


திருப்புகழ்‌ 67 
58 


எந்தத்‌ திகையினு மலையினு முவரியி 
னேந்தப படியினு முகடினு முளபல 
எந்தச்‌ சடலமு முயிரியை பிறவியி னுழலாதே 
இந்தச்‌ சடமுட னுயிர்ரிலை பெறகளி 
னம்போற்‌ கழலீணை களில்மரு மலர்கோடூ 
என்சித்‌ தமுமன முருசிகல்‌ சுருதியின்‌ முறையோடே 
சந்தித்‌ தரஹர சிவசிவ சரணேன 
கும்பிட்‌ டிணையடி யலையேன தலைமிசை 
தங்கப்‌ புளகித மேழஇரு விழிபுனல்‌ குதிபாயச்‌ 
சம்பைக்‌ கொடியிடை விபுதையி னழகுமு 
னந்தத்‌ திரு௩ட மிடுர ணழகுற 
சந்தச்‌ சபைதனி லேனதுள முருகவும்‌ வருவாயே 
தொந்தத்‌ திகுகுட தகுகுட டிமீடிமி 
தந்தத்‌ தனதன டூடூடூடூ டமடம 
துங்கத்‌ திசைமலை யுவரியு மறுகச ல்ரிபேரி 
துன்றச்‌ சிலைமணி கலகல கலினேன 
சிந்தச்‌ சுரர்மல ரயன்மறை புகழ்தர 
துன்புற்‌ றவுணர்கள்‌ நஈமனுல குறவிடு மயில்வேலா 
கந்தச்‌ சடைமுடி கனல்வடி வடலணி 
யேந்தைக்‌ குயிரேனு மலைமகள்‌ மரகத 
கந்தப்‌ பரிமள தனகிரி யுமையரு: ளிளயோனே 
கஞ்சப்‌ பதமிவர்‌ திருமகள்‌ குலமகள்‌ 
அம்போற்‌ கோடியிடை புணரரி மருக௩ல்‌ 
கந்தப்‌ போழில்திகழ்‌ குருமலை மருவிய பெருமாளே. 


59 


ஒருவரையு மோருவரறி யாம லுந்திரிந்‌ 
திருவினையி னிடர்கலியோ டாடி நொந்துகோக்‌ 
துலையிலிடுமேழுகதெனவாடிமுன்செய்வஞ்‌ சனையாலே 


46 திருப்புகழ்‌ 


ஒளிபேறவே யேழுபுமர பாவை துன்‌ நறிடுங்‌ 
கயிறுவித மேனமருவி யாடி விண்பரிந்‌ 
தொளிருமின லுருவதேன வோடி யங்கம்வேந்‌ 
திடுவேனைக்‌ 
கருதியோரு பரமபொரு ளீது என்றுஎன்‌ 
சேவியிணையி னருளியுரு வாகி வந்தஎன்‌ 
கருவினையோ டருமலமு நீறு கண்டூதண்‌ டருமாமேன்‌ 
கருணை போழி கமலமுக மாறு மிந்துளந்‌ 
தோடைமகுட முடியுமோளிர்‌ நூபு ரஞ்சரண்‌ 
கலகலேன மயிலின்மிசை யேறி வந்துகந்‌ 
$ேனையாள்வாய்‌ 
திரிபுரமு மதனுடலும்‌ நீறு கண்டவன்‌ 
தருணமழ விடையனட ராஜ னேங்கணுக்‌ 
திகழருண்‌ கிரிசோருப னாதி யந்தமங்‌ கறியாத 
சிவய௩ம ௩மசிவய கார ணன்சுரக்‌ 
தமுதமதை யருளியேமை யாளு மேந்தைதன்‌ 
திருவுருவின்‌ மகிழேனது தாய்பயந்திடும்‌ புதல்வோனே 
குருகுகோடி யுடன்மயிலீ லேறி மந்தரம்‌ 
புவனகிரி சுழலமறை யாயி ரங்களுங்‌ 
குமரகுரு வேனவலிய சேட னஞ்சவந்‌ திடுவோனே 
குறமகளி னிடைதுவள பாத சேஞ்சிலம்‌ 
போலீயவோரு சசிமகளோ டேக லந்துதிண்‌ 
குருமலையின்‌ மருவுகுரு நாத வும்பர்தம்‌ பெருமாளே. 
60 
கடிமா மலர்க்கு ளின்ப முளவேரி கக்கு ௩ண்பு 
தருமா கடப்ப மைந்த தோடைமாலை 
கனமேரு வோத்தி டூம்ப னிருமாபு யத்த ணிந்த 
கருணாக ரப்ர சண்ட்‌ கதிர்வேலா 
வடிவார்‌ குறத்தி தன்போ னடிமீது நித்த முந்தண்‌ 
முடியான துற்று கந்து பணிவோனே 


திருப்புகழ்‌ 49 


வளவாய்மை சோற்ப்ர பந்த முளகீர னுக்கு கந்து 


மலர்வாயி லக்க ணங்க ளியல்போதி 
அடிமோனை சோற்கி ணங்க வுலகாமு வப்ப என்று 
னருளாலளிக்கு கந்த பேரியோனே 
அடியேனு ரைத்த புன்சோ லதுமீது நீத்த முந்த 
ணருளேத ழைத்து கந்து வரவேணும்‌ 
சேடிநேரு டற்கு டம்பை தனின்மேவி யுற்றி டிந்த 
படிதான லக்க ணிங்க ணுறலாமோ 
திறமாத வர்க்க னிந்து னிருபாத பத்டீ முய்ந்த 
திருவேர கத்த மர்ந்த பேருமாளே. 
6! 
வாதமோடுூ சூலைகண்ட மாலைகுலை நோவுசந்து 
மாவலிவி யாதிகுன்ம மோடுகாசம்‌ 
வாயுவுட னேபரந்த தாமரைகள்‌ பீனசம்பின்‌ 
மாதர்தரு பூஷணங்கள்‌ எனவாகும்‌ 
பாதகவி யாதிபுண்கள்‌ ஆனதுட னேதோடர்ந்து 
பாயலைவி டாதுமங்க இவையால்ரின்‌ 
பாதமல ரானதின்‌௧ ணேயமற வேமறந்து 
பாவமது பானமுண்டு வெறிமூடி. 
எதமுறு பாசபந்த மானவலை யோடுழன்று 
ஈனமிகு சாதியின்௧க ணதிலேயான்‌ 
ஈடழித லானதின்பின்‌ மூடனேன வோதுமுன்புன்‌ 
ஈர அருள்‌ கூரவந்து எனையாள்வாய்‌ 
சூதமகிழ்‌ பாலைவன்னி தாதுவளர்‌ சோலைதுன்றி 
சூழுமதில்‌ தாவிமஞ்சி னளவாகத்‌ 
தோரணகஈன்‌ மாடமேங்கு நீடுகோடி யேதழைந்த 
ஸ்வாமிமலை வாழவந்த பெருமாளே. 


த்‌ 


50 திருப்புகழ்‌ 


62 
நாவேறு பாமணத்த பாதார மேகினைத்து 
நாலாறு நாலுபற்று வகையான 
நாலாரு மாகமத்தின்‌ நூலாய ஞானமுத்தி 
நாடோறு நானுரைத்த கேறியாக 
வேறே னாதிருக்க கான்வேறே னாதீருக்க 
நேராக வாழ்வதற்கு னருள்கூர 
நீடார்ச டாதரத்தின்‌ மீதேப ராபரத்தை 
நீகாணே னாஅனைச்சோ லருள்வாயே 
சேவேறு மீசர்சுற்ற மாஞான போதபுத்தி 
சீராக வேயுரைத்த குருநாதா 
தேரார்கள்‌ நாடுசுட்ட சூரார்கள்‌ மாளவேட்டூ 
தீராகு காகுறத்தி மணவாளா 
காவேரி கேர்வடக்கி லேவாவி பூமணத்த 
காவார்சு வாமிவேற்பின்‌ முருகோனே 
கார்போலு மேனிபேற்ற மாகாளி வாலைசத்தி 
காமாரி வாமிபேற்ற பெருமாளே. 
63 ்‌ 
பாதி மதி௩தி போது மணிசடை 
நாத ரருளிய குமரேசா 
பாகு கனிமொழி மாது குறமகள்‌ 
பாதம்‌ வருடிய மணவாளா 
காது மோருவிழி காக முறஅருள்‌ 
மாய னரிதிரு மருகோனே 
கால னேனையணு காம லுனதிரு 
காலில்‌ வழிபட அருள்வாயே 


ஆதி அயனொடு தேவர்‌ சுரருல 


காளும்‌ வகையுறு - சிறைமீளா 


திருப்புகழ்‌ 51 
ஆடூ மயிலினி லேறி யமரர்கள்‌ 


சூழ வரவரு மிளயோனே 
சூத மிகவளர்‌ சோலை மருவுசு 
வாமி மலைதனி லுறைவோனே 
சூர னுடலற வாரி சுவறிட 
வேலை விடவல பெருமாளே. 
64 
சரணகம லாலயத்தை அரைகநீமிஷ நேரமட்டில்‌ 
தவமுறைதி யானம்வைக்க அறியாத 
சடகசட மூடமட்டி. பவவினையி லேசனித்த 
தமியன்மிடி யால்மயக்க முறுவேனோ 
கருணைபுரி யாதிருப்ப தேனகுறையி வேளைசேப்பு 
கயிலைமலை நாதர்பெற்ற குமரோனே 
கடகபுய மீதிரத்௩ மணியணிபோன்‌ மாலைசேச்சை 
கமழுமண மார்கடப்ப மணிவோனே 
தருணமிதை யாமிகுத்த கனமதுறு நீள்சவுக்ய 
சகலசேல்வ யோகமிக்க பேருவாழ்வு 
தகைமைசிவ ஞானமுத்தி பரகதியு நீகோடுத்து 
தவிபுரிய வேணுகேய்த்த ்‌ வடிவேலா 
அருணதள பாதபத்ம மதுநீதமு மேதுதிக்க 
அரியதமிழ்‌ தானளித்த மயில்வீரா 
அதிசயம கேகமுற்ற பழநிமலை மீதுதித்த 
அழகதிரு வேரகத்தின்‌ முருகோனே. 
[1] 


குமரகுரு பரமுருக குகனே குறச்சிறுமி 
கணவசர வணரிருதர்‌ கலகா பிறைச்சடையர்‌ 
குருவேன௩ லுரையுதவு மயிலா எனத்தினமு 
. முருகாதே 


65 திருப்புகழ்‌ 


குயில்மோழிநன்‌ மடவியர்கள்‌ விழியா லுருக்குபவர்‌ 
தேருவிலந வரதமன மெனவே ௩டப்பர்௩கை 
கோளுமவர்க ருடைமைமன முடனே பறிப்பவர்க 
ளனைவோரும்‌ ' 


தமதுவச முறவசிய முகமே மினுக்கியர்கள்‌ 
முலையிலுறு துகில்சரிய ௩டூவீதீ நிற்பவர்கள்‌ 
தனமிலியர்‌ மனமுறிய ௩ழுவா வுழப்பியர்கண்‌ 
வலையாலே 
சதிசேய்தவ ரவர்மகிழ அணைமீ துருக்கியர்கள்‌ 
வசமோழுகி யவரடிமை யேனமாத ரிட்டதோழில்‌ 
தனிலுழலு மசடனையு னடியே வழுத்தஅருள்‌ 
தருவாயே 


சமரமோடூ மசுரர்படை களமீ தேதீர்த்தபோழு 
தொருகோடியி லவர்கள்படை கெடவே லேடூத்தவனி 
தனில்நிருதர்‌ சிரழுருள ரணதூள்‌ படுத்திவி௫ு: செருமிதே 


தவனமோடூ மலகைநட மிடவீர பத்திரர்க 
ளதிரரிண மோடுூகுருதி குடிகாளி கோக்கரிசேய்‌ 
தசையுணவு தனின்மகிழ விடுபேய்‌ நீரைத்திரள்கள்‌ 
பலகோடி 
திமிதமிட ௩ரிகோடிகள்‌ கழுகா டரத்தவெறி 


வயிரவர்கள்‌ சுழலவோரு தனியா யுதத்தைவிடு 
திமிரதின கர அமரர்‌ பதிவாழ்வு பேற்றுலவு 


முருகோனே 
திருமருவு புயனயனோ யயிரா வதக்குரிசி 
ல்டிபரவு பழநிமலை கதிர்காம முற்றுவளர்‌ 
சிவுசமய அறுமுகவதிருவேரகத்திலுறை பெருமாளே, 


திருப்புகழ்‌ 
66 
தேருவினில்‌ ௩டவா மடவார்‌ 
திரண்டோ றுக்கும்‌ 
தினகர னேனவே லையிலே 
சிவந்து திக்கும்‌ 
போருசிலை வளையா இளையா 
மதன்தோ டுக்குங்‌ 
புளகித முலையா ளலையா 
மனஞ்சலித்தும்‌ 
ஒருமலை யிருகூ ஜறேழவே 
யுரம்பு குத்தும்‌ 
ஒளிவளர்‌ திருவேரகமே 
யுகந்து நிற்கும்‌ 
அருமறை தமிழ்நா லடைவே 
தேரிந்து ரைக்கும்‌ 
அரியரி பிரிமா தியர்கால்‌ 
விலங்க விழ்க்கும்‌ 
67 


குமர குருபர முருக சரவண 
குகசண்‌ முககரி 
குழக சிவசுத சிவய நமவேன 
குரவ னருள்குரு 
றமுத இமையவர்‌ திமிர்த மிடுகட 
லதேன அநுதின 
அமலை அடியவர்‌ கொடிய வினைகோடு 
. மபய மிடுகுர 
திமிர எழுகட லுலக மூறிபட 
திசைகள்‌ பொடிபட 


தந 


வசையாலே 
மதியாலே 


கணையாலே 


விடலாமோ 


வடிவேலா 
முருகோனே 
புலவோ€ேே 


பெருமாளே. 


பிறகான 
மணியேயேன்‌ 
முனையோதும்‌ 
லறியாயோ 


வருசூரர்‌ 


க திருப்புக்ழ்‌ 
சிகர முடியுடல்‌ புவியில்‌ விழவுயிர்‌ 


திறைகோ டமர்பொரு மயில்வீரா 
நமனை யுயிர்கோளு மழலி னிணைகழல்‌ 
நதிகோள்‌ சடையினர்‌ குருநாதா 
௩ளின குருமலை மருவி யமர்தரு 
நவிலு மறைபுகழ்‌ பேருமாளே. 
68 
அவாமரு வினாவசு தைகாணும டவாரேனு 
மவார்கனலில்‌ வாழ்வேன்‌ றுணராதே 
அராநுக ரவாதையு றுதேரைக திநாடூம 
றிவாசியுள மால்கோண்‌ டதனாலே 
சிவாயமே னுநாமமோ ருகாலுநி னையாததி 
மிராகரனை வாவேன்‌ றருள்வாயே 
திரோதம லமாறும டியார்கள ருமாதவர்‌ 
தியானமு றுபாதக்‌ தருவாயே 
. உவாலவினி யகானுவி னிலாவும்‌ யில்வாகன 
முலாசமுட னேறுங்‌ கழலோனே 
உலாவுத யபானுச தகோடியு ர௬ுவானவோ 
ளிவாகும யில்வேலங்‌ கையிலோனே 


துவாதச புயாசல சடானன வராசிவ 
சுதாஎயினர்‌ மானன்‌ 


- சுராதிப திமாலய னுமாலோடுூ சலாமிடு 
சுவாமிமலை வாழும்‌ 


புடையோனே 


பேருமாளே. 
69 


குறைபடூமு டம்பி ராதேனக்‌ 


கருதுதலோ ழிந்து வாயுவைக்‌ 


கருமவச னங்க ளால்மறித்‌ தனலூதிக்‌ 


திருப்புகழ்‌ 


கவலைபடு கின்ற யோககற் 
பனைமருவு சிந்தை போய்விடக்‌ 
கலகமீடு மஞ்சும்‌ வேரறச்‌ 
குறைவறகி றைந்த மோனரிர்க்‌ 
குணமதுபொ ருந்தி வீடுறக்‌ 
குருமலைவீ எங்கு ஞானசற்‌ 
குமரசர ணேன்று கூதளப 
புதுமலர்சோ ரிந்து கோமளப்‌ 
பதயுகள புண்ட ரீகமுற்‌ 
சிறைதளைவி ளங்கு பேர்முடிப்‌ 
புயலுடன டங்க வேபிழைத்‌ 
திமையவர்கள்‌ தங்க ஞர்புகச்‌ 
திமிரமிகு சிந்து வாய்விடச்‌ 
சிகரிகளும்‌ வேந்து நீறேழத்‌ 
தீகிரிகோள நந்த சூடிகைத்‌ 
பிறைமவுலி மைந்த கோவேனப்‌ 
பிரமனைமு னிக்துகாவலிட்‌ 
டோருநோடியில்‌ மண்டு சூரனைப்‌ 
பேருகுமத கும்ப லாளிதக்‌ 
கரியேனப்ர சண்ட வாரணப்‌ 
பிடிதனைம ணந்த சேவகப்‌ 
70 
காமியத்‌ தழுந்தீ 
காலர்கைப்‌ படிந்து 
ஓமெழுத்தி லன்பு 
ஓவியத்தி லந்த 
தூமமேய்க்‌ கணிந்த 
சூரனைக்‌ கடிந்த 
ஏமவேற்‌ புயர்ந்த 
ஏரகத்‌ தமர்ந்த 


85 


சேயல்மாளக்‌ 


குருநாதா 


றுணர்வேனோ 


சமராடித்‌ 


திருமாலும்‌ 


போருதேறிப்‌ 


பேருமாளே. 


யிளயாதே 
மடியாதே 
மிகவூறி 
மருள்வாயே 
சுகலீலா 
கதிர்வேலா 
மயில்வீரா 
பேருமாளே. 


66 திருப்புகழ்‌ 


ஐந்தாவது$படைவீடாகிய 
குன்றுதோறாடல்‌ 
71 
வஞ்சக லோப மூடர்‌ தம்போரு ளூர்கள்‌ தேடி 
மஞ்சரி கோவை தூது பலபாவின்‌ 
வண்புகழ்‌ பாரி காரி யேன்றிசை வாது கூறி 
வந்தியர்‌ போல வீணி லழியாதே 
சேஞ்சர ணாதகீத கிண்கிணி நீப மாலை 
திண்டிறல்‌ வேல்ம பூர முகமாறும்‌ 
செந்தமிழ்‌ நாளு மோதி உய்ந்திட ஞான மூறு 
சேங்கனி வாயி லோர்சோ லருள்வாயே 
பஞ்சல னீடூ கூனு மோன்றிடூ தாப மோடு 
பஞ்சற வாது கூறு சமண்மூகர்‌ 
பண்பறு பீலி யோடு வேங்கழு வேற வோது 
பண்டித ஞான கீறு தருவோனே 
குஞ்சரம்‌ யாளி மேவு பைம்புன மீது லாவு 
குன்றவர்‌ சாதி கூடி வேறியாடிக்‌ 
கும்பிட நாடி வாழ்வு தந்தவ ரோடு வீறு 
குன்றுதோ ராடல்‌ மேவு பேருமாளே. 
72 
அதிருங்‌ கழல்ப ணிந்து னடியேனுன்‌ 
அபயம்‌ புகுவ தேன்று நீலைகாண 
இதயக்‌ தனிலி ருந்து க்ருபையாகி 
இடர்சங்‌ கைகள்‌ கலங்க அருள்வாயே 
எதிரங்‌ கோருவரின்றி ர நடமாடும்‌ 
இறைவன்‌ றனது பங்கி லுமைபாலா 
பதியேங்கிலுமி ருந்து விளையாடிப்‌ 


பலகுன்‌ றிலும மர்ந்த ்‌.. பெருமாளே. 


திருப்புகழ்‌ நர்‌ 
73 


தறையின்‌ மானுட ராசையி னால்மட 
லேழுது மாலருள்‌ மாதர்கள்‌ தோதக 
சரசர்‌ மாமல ரோதியி னாலிரு கோங்கையாலுகங்‌ 
தளர்மி வேரிடை யாலுடை யால்௩டை. 
யழகி னால்மோழி யால்விழி யால்மருள்‌ 
சவலை நாயடி யேன்மிக வாடிம யங்கலாமோ 
பறவை யானமேய்ஞ்‌ ஞானிகள்‌ மோனிகள்‌ 
அணுகோ ணாவகை நீடூமி ராசிய 
பவன பூரக வேகிக மாகிய விந்துகாதம்‌ 
பகரோ ணாதது சேரவோணாதது 
நீனையோ ணாதது வானத யாபர 
பதிய தானச மாதிம னோலயம்‌ வந்துதாராய்‌ 
சிறைவி டாதறி சாசரர்‌ சேனைகள்‌ 
மடிய நீலக லாபம தேறிய 
திறல்வி நோதச மேளத யாபர அம்புராசித்‌ 
திரைகள்‌ போலலை மோதிய சீதள 
குடக காவிரி நீளலை சூடிய 
திரிசி ராமலை மேலுறை வீரகு றிஞ்சிவாழும்‌ 
மறவர்‌ நாயக ஆதிவி நாயக 
ரிளய நாயக காவிரி நாயக 
வடிவி னாயக ஆனைத னாயக எங்கள்மானின்‌ 
மகிழு நாயக தேவர்கள்‌ நாயக 
கவுரி நாயகனார்குரு நாயக 
வடிவ தாமலை யாவையு மேவிய தம்பிரானே. 


ரத்நகிரி (வாட்போக்கி) 
74 
பத்தியால்‌ யானுனைப்‌ பலகாலும்‌ 
்‌ பற்றியே மாதிருப்‌ புகழ்பாடி 


ந்‌ திருப்புகழ்‌ 


முத்தனா மாறேனைப்‌ பேருவாழ்வின்‌ 
முத்தியே சேர்வதற்‌ கருள்வாயே 
உத்தமா தானசற்‌ குணர்நேயா 
ஒப்பிலா மாமணிக்‌ கிரிவாசா 
வித்தகா ஞானசத்‌ தினிபாதா 
வேற்றிவே லாயுதப்‌ பேருமாளே. 
குன்றக்குடி 
75 


கேசா சாரா டம்பர மட்டைகள்‌ 
பேசா தேயே சுங்கள மட்டைகள்‌ 
நீசா ளோடே யும்பழ கீக்கவர்‌ போருளாலே 
கீயே நானே யென்றோரு சத்தியம்‌ 
வாய்கூ சாதோ துங்க படத்திகள்‌ 
நேரா லேதா னின்று பிலுக்கிகள்‌ எ.வர்மேலும்‌ 
ஆசா பாசா தோந்தரை யிட்டவர்‌ 
மேல்வீழ்‌ வார்பால்‌ சண்டிகள்‌ கட்டழ 
காயே மீதோ லேங்கு மினுக்கிகள்‌ வேகுமோகம்‌ 
ஆகா தாவே சந்தரு திப்போழு 
தோகோ வாவா வேன்று பகட்டிக 


ளாகா மோகா வம்பிகள்‌' கிட்டிலு முறவாமோ 
பேசா தேபோய்‌ நின்றுறி யிற்றயிர்‌ 

ஷ்யா வாவா வேன்று குடித்தருள்‌ 

பேரா லேரீள்‌ கஞ்சன்‌ விடுத்தெதிர்‌ வருதூது 


பேழ்வாய்‌ வேதா எம்பக டைப்பகு 
வாய்ரீள்‌ மானா ஞஞ்சர எத்தோடு 
பேயானாள்‌ போர்வேன்‌ 0ேதிரிட்டவன்‌ மருகோனே 
மாசூ டாடா டூம்ப்கை யைப்பகை 
சூரா ளோடே வன்சேரு வைச்சேறு 
மாகு ராபா ரெங்கு மருட்போலி முருகோனே 


திருப்புகழ்‌ 59 
வானா டேழ்கா டும்புகழ்‌ பேற்றிடு 
தேனா றேசுழ்‌ துங்க மலைப்பதீ 
மாயூ ராவாழ்‌ குன்றை தழைத்தருள்‌ பேருமாளே. 


தென்சேரிகிரி 
76 
எங்கேனு மோருவர்வர அங்கேக ணினிதுகோடூ 
இங்கேவ ரன துமயல்‌ தரியாரேன்‌ 
றிந்தாவே னினியஇதழ்‌ தந்‌தேனை யுறமருவ 
என்றாசை குழையவிழி யிணையாடித்‌ 
தங்காம லவருடைய வுண்டான போருளுயிர்கள்‌ 
சந்தேக மறவேபறி கோளுமாஞனார்‌ 
சங்கீத கலவி௩ல மேன்ூறாது முததிவிட 
தண்பாரு முனதருளை யருள்வாயே 
சங்கோடுூ திகிரியது கோண்டேயு நீரைபிறகு 
சந்தாரும்‌ வேதிருகுழ லதுவூதித்‌ 
தன்காதல்‌ தனையுகள என்6றழு மடவியர்கள்‌ 
தங்கூறை கோடூமரமி லதுவேறுஞ்‌ 
சிங்கார அரிமருக பங்கேரு கனுமருள 
சேன்றேயும்‌ அமரருடை சிறைமீளச்‌ 
செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடியர்தொழு 
தென்சேரி கிரியில்வரு பேருமாளே. 
திருக்கழுக்குன்றம்‌ 
77 
வேதவெற்பி லேபுனத்தில்‌ மேவிகிற்கு மபிராம 
வேடூவச்சி பாதபத்ம மீதுசேச்சை முடிதோய 
ஆதரித்து வேளைபுக்க ஆறிரட்டி புயநேய 


ஆதரத்தோ டாதரிக்க ஆனபுத்தி புகல்வாயே 


60 திருப்புகழ்‌ 


காதுமுக்ர வீரபத்ர காளிவேட்க மகுட்ாமா 
காசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி யிமையோரை 
ஓதுவித்த நாதர்கற்க ஓதுவித்த மூனிநாண 
ஓரெழுத்தி லாறேழுத்தை ஓதுவித்த பேருமாளே. 

78 


ஓல மிட்ட சுரும்பு தனு தனுவேன 

வேசி ரத்தில்‌ விழுங்கை பளீர்‌ பளீரேன 

வோசை பெற்ற சிலம்பு கலீர்‌ கலீரேன விரகலீலை 

ஒர்மி டற்றி லேழும்புள்‌ குகூ குகூவேன 

வேர்வை மேத்த வேழுந்து சலா சலாவேன 

ரோம குச்சு நிறைந்து சிலீர்‌ சிலீரேன அமுதமாரன்‌ 
ஆல யத்துளிருந்து குபீர்‌ குபீரேன 

வேகு திக்க வுடம்பு விரீர்‌ விரீரேன 

ஆர முத்த மணிந்து அளா வளாவேன மருவுமாதர்‌ 

ஆசை யிற்கை கலந்து சுமா சுமாபவ 
சாக ரத்தி லழுக்தி எழா எழாதுளம்‌ 
ஆறேறழுத்தை நினைந்து குகா குகாவேன 
வகைவராதோ 

மாலையிட்ட சிரங்கள்‌ சேவேல்‌ சேவேலேன 

வேலே முச்சி தரும்பல்‌ வேளேல்‌ வேளேலேன 

வாகை பெற்ற புயங்கள்‌ கறேல்‌ கறேலென 
எதிர்கோள்சூரன்‌ 
மார்பு மோக்க நேரிந்து கரில்‌ கரீலேன 

பேய்கு தீக்க நிணங்கள்‌ -குழூ குழுவேன 

வாய்புதைத்து விழுந்து ஐயோ ஐயோவென உதிரமாருய்‌. 
வேலை வற்றி வறண்டூ சுறீல்‌ சுறிலேன 

மாலை வேற்பு மிடிந்து திடீல்‌ திடீலேன 

மேன்மை பேற்ற ஜனங்கள்‌ ஐயா ஐயாவேன 


-விசைகள்கூற்‌ 


திருப்புகழ்‌ 61 


வேலே டுத்து நடந்த திவா கராசல 
வேடூ வப்பேண்‌ மணந்த புயா சலாதமிழ்‌ 
வேதவெற்பி லமர்ந்த க்ருபா கராசிவ குமரவேளே. 


கயிலைமலை 
79 
தேனுந்து முக்கனிகள்‌ பால்சேங்‌ கருப்பிளநீர்‌ 
சீரும்ப ழித்தசிவ மருளுறத்‌ 
தீதும்பி டித்தவினை யேதும்போ டித்துவிழ 
சீவன்‌ சி வச்சோருப மேனதேறி 
நானேன்ப தற்றுயிரோ டூனேன்ப தற்றுவேளி 
நாதும்ப ரப்பிரம வோளிமீதே 
ஞானஞ்சு ரப்பமகி ழாநந்த சித்தியோடே 
நாளுங்க ளிக்கபத மருள்வாயே 
வானந்த ழைக்கஅடி யேனுஞ்சே ழிக்க அயன்‌ 
மாலும்பி ழைக்கஅலை விடமாள 
வாருங்க ரத்தனேமை யாளுந்த கப்பன்மழு 
மானின்க ரத்தனருள்‌ முருகோனே 
தானந்த னத்ததன னாவண்டு சுற்றிமது 
தானுண்க டப்பமல ரணிமார்பா 
தானங்கு றித்துஎமை யாளுந்‌ திருக்கயிலை 
சாலுங்கு றத்திமகிழ்‌ பெருமாளே. 
60 
புமியதனிற்‌ ப்ரபுவான 
புகலீயில்வித்‌ தகர்போல 
அமர்தகவித்‌ தோடைபாட 
அடிமைதனக்‌ கருள்வாயே 
சமரிலேதிர்த்‌ தசுர்மாளத்‌ 


தனியயில்வீட்‌ டருள்வோனே 


65 திருப்புகழ்‌ 


௩மசிவயப்‌ போருளாளே 
ரசதகிரிப்‌ பேருமாளே, 
திருவேங்கடம்‌ 
$| 
சாந்தமில்‌ மோகவேரி காந்திய வாவனில 
மூண்டவி யாதசம யவிரோத 
சாங்கலை வாரிதியை நீந்தவோ ணாதுலகர்‌ 
தாந்துணை யாவரேன மட வார்மேல்‌ 
ஏந்திள வார்முளரி சாந்தணி மார்பினோடு 
தோய்ந்துரு காஅறிவு தடூமாறி 
ஏங்கிட ஆருயிரை வாங்கிய காலன்வசம்‌ ர 
யான்தனி போய்விடூவ தியல்போதான்‌ 
காந்தளி னாுனகர மான்தரு கானமயில்‌ ்‌ 
காந்தவி சாகசர வணவேளே 
காண்டகு தேவர்பதி யாண்டவ ஸனேசுருதி 
யாண்டகை யேயிபமின்‌ மணவாளா 
வேந்தகு மாரகுக சேந்தம யூரலட 
வேங்கட மாமலையி லுறைவோனே 


வேண்டிய போதடியர்‌ வேண்டிய போகமது 


வேண்டவே ராதுதவு பேருமாளே. 


திருத்தணிகை 
82 

வரிக்கலையி னிகரான விழிக்கடையி லீளைஞோரை 
மயக்கியிடு மடவார்கள்‌ 

மதிக்குளறி யுளகாசு மவர்க்குதவி மிடியாகி 

வயிற்றிலேரி மிகமூள 

ஒருத்தருட னுறவாகி ஒருத்தரொடு பகையாகி 

ஒருத்தர்தமை மிகநாடி 


மயலாலே 
அதனாலே 


"யவரோடே 


திருப்புகழ்‌ 65 


உணக்கையிடு படுபாவி எனக்குனது கழல்பாட 


உயர்ச்சிபேறு குணசீல மருள்வாயே 
விரித்தருண கிரிநாத னுரைத்ததமி ழேனுமாலை 
மிகுத்தபல முடனோத மகிழ்வோனே 
வேடித்தமணர்‌ கழுவேற ஒருத்திகண வனுமீள 
விளைத்ததோரு தமிழ்பாடு புலவோனே 
செருக்கியிடு போருசூரர்‌ குலத்தையடி யறமோது 
திருக்கையினில்‌ வடிவேலை யுடையோனே 
திருக்குலவு மோருநீல மலர்ச்சுனையி லழகான 
திருத்தணிகை மலை மேவு பெருமாளே. 
93 


ஏது புத்திஐ யாஎ னக்கினி 
யாரை ஈத்திடு வேன வத்தினி 
லேயி றத்தல்கோ லோ௭ னக்குநி தந்‌தைதாயேன்‌ 
றேயி ருக்கவு நானு மிப்படி 
யேத வித்திட வோச கத்தவ 
ரேச லிற்பட வோஈ கைத்தவர்‌ கண்கள்‌ காணப்‌ 
பாதம்‌ வைத்திடை யாத ரித்தெனை 
தாளில்‌ வைக்கநி யேம றுத்திடில்‌ 
பார்௩ கைக்குமை யாத கப்பன்முன்‌ மைந்தனோடிப்‌ 
பால்மோ ழிக்குர லோல மிட்டிடில்‌ 
யாரே டூப்பதேனாவே றுத்தழ . 
பார்வி டூப்பர்க ளோ௭ னக்கிது சிந்தியாதோ 
ஓத முற்றெழு பால்கோ தித்தது 
போல எட்டிகை நீச முட்டரை 
யோட லேட்டிய பாநு சத்திகை . எங்கள்கோவே 
ஓத மோய்ச்சடை யாட. வுற்றமர்‌ 
மான்ம முக்கர மாட போற்கழ 
லோசை பெற்றிட வே௩ டித்தவர்‌ தந்தவாழ்வே 


64 திருப்புகழ்‌ 


மாதி னைப்புன மீதி ருக்குமை 
வாள்வி ழிக்குற மாதி னைத்திரு 
மார்ப ணைத்தம யூர அற்புத , கந்தவேரே 
மாரன்‌ வேற்றிகோள்‌ பூமு டிக்குழ 
லார்வி யப்புற நீட மேய்த்தவர்‌ 


வாழ்தி ருத்தணி மாம லைப்பதி தம்பிரானே 
84 
சினத்தவர்‌ முடிக்கும்‌ பகைத்தவர்‌ குடிக்குஞ்‌ 
சேகுத்தவ ருயிர்க்குஞ்‌ சினமாகச்‌ 
சிரிப்பவர்‌ தமக்கும்‌ பழிப்பவர்‌ தமக்கும்‌ 
திருப்புகழ்‌ நேருப்பேன்‌ றறிவோம்யாம்‌ 
நினைத்தது மளிக்கும்‌ மனத்தையு முருக்கும்‌ 
நீசிக்கரு வறுக்கும்‌ பிறவாமல்‌ 
நேருப்பையு மேரிக்கும்‌ போருப்பையு பிடிக்கும்‌ 
நீறைப்புக முரைக்குஞ்‌ சேயல்தாராய்‌ 
தனத்தன தனத்தந்‌ திமித்திமீ திமித்திக்‌ 
த்குத்தகு தகுத்தந்‌ , தனபேரி 


தடூட்டூடூ டூடூட்டூண்‌ டேனத்துடி முழக்குக்‌ 


தளத்துட னடக்குங்‌ கோடுசூரர்‌ 
சினத்தையு முடற்சங்‌ கரித்தம லைமுற்றுஞ்‌ 
சிரித்தேரி கோளுத்துங்‌ கதிர்வேலா 


தினைக்கிரி குறப்பேண்‌ தனத்தினில்‌ சுகித்தேண்‌ 


திருத்தணி யிருக்கும்‌ பேருமாளே. 


85 
தாக்கம ருக்கோரு சாரையை வேறோரு 
சாட்சிய றப்பசி யாறியை £றிடு 


. சாஸ்த்ர வழிக்கதி தூரனை வேர்விழு தவமூழ்குர்‌ 


திருப்புகழ்‌ 65 
தாற்பர்ய மற்றுழல்‌ பாவியை நாவலர்‌ 
போற்பரி வுற்றுனை யேகரு தாதீகல்‌ 
சாற்றுத மிழ்க்குரை ஞாளியை நாள்வரை தடுமாறிப்‌ 
போக்கிட மற்றவ்ரு தாவனை ஞானிகள்‌ 
போற்றுத லற்றது ரோகியை மாமருள்‌ 
பூத்தம லத்ரய பூரியை நேரிய புலையேனைப்‌ 
போக்கிவி டக்கட னோஈர கோகதி 
போய்ப்பெறு கைக்கிலை யோகதி யானது 
போர்ச்சுடர்‌ வஜ்ரவைவேல்மயிலா அருள்‌ புரிவாயே 
மூக்கறை மட்டைம காபல காரணி 
சூர்ப்பந கைப்படூ மூளியு தாசனி 
மூர்க்க குலத்திவி பீஷணர்‌ சோதரி முழுமோடி. 
மூத்தவ ரக்கனி ராவண வனோடியல்‌ 
பேற்றிவி டக்கம லாலய சீதையை 
மோட்டன்‌ வளைத்தோரு தேர்மிசை யேகோடு 
ே முகிலேபோய்‌ 
மாக்கன சித்திர கோபுர நீள்படை 
வீட்டிலி ருத்திய நாளவன்‌ வேரற 
மார்க்கமு டித்தவி லாளிகள்‌ நாயகன்‌ மருகோனே 
வாச்சிய மத்தள பேரிகை போல்மறை 
வாழ்த்தம லர்க்கழு நீர்தரு நீள்சுனை 
வாய்த்ததி ருத்தணி மாமலை மேவிய பேருமர்ளே. 
86 


நிலையாத சமுத்திர மான 
சமுசார துறைக்கணின்‌ மூழ்கி 
நீசமான தேனப்பல பேசி ச யதனூடே 
நேடுநாளு முழைப்புள தாகி 
பெரியோர்க ளிடைக்கர வாகி 
நினைவால்றி னடித்தொழில்‌ பேணி துதியாமல்‌ 


66 திருப்புகழ்‌ 


தலையான வுடற்பிணி யூறி 
பவகோயி னலைப்பல வேகி 
சலமான பயித்திய மாகி 
தவியாமல்‌ பீறப்பையு நாடி 
யதுவேரை:யறுத்துனை யோதி 
தலமீதில்‌ பிழைத்திட வேறி 
கலியாண சுபுத்திர னாக 
குறமாது தனக்கு விநோத 
கவிஞரு புயத்திலு லாவி 
களிகூரு முனைத்துணை தேடூ 
மடியேனை சுகப்பட வேவை 
கடனாகு மீதுக்கன மாகு 
பலகாலு முனைத்தொழு வோர்கள்‌ 
மறவாமல்‌ திருப்புகழ்‌ கூறி 
படிமீது துதித்துடன்‌ வாழ 
பதியான திருத்தணி மேவு 
சிவலோக மேனப்பரி வேறு 
பவரோக வயித்திய நாத 


87 
சினத்தி லத்தினை சிறுமண லளவுடல்‌ 


தடுமாறித்‌ 


னருள்தாராய்‌ 


விளையாடிக்‌ 


முருகோனே 


அருள்வேளே 


பேருமாளே. 


செறித்த தேத்தனை சிலைகட லினிலுயிர்‌ 
செனித்த தேத்தனை திரள்கய லேனபல வதுபோதா 


செமித்த தேத்தனை மலைசுனை யுலகிடை 


செழித்த தேத்தனை சிறுதன மயல்கோடுூ 
செடத்தி லேத்தனை ௩மனுயிர்‌ பறிகோள்வ 


மனத்தி லெத்தனை நீனைகவ டுகள்குடி 


தளவேதோ 


கேடுத்த தேத்தனை மிருகம தேனவுயிர்‌ 
. வதைத்த தெத்தனை. யளவிலை விதிகர மோழியாமல்‌ 


திருப்புகழ்‌ 67 


வகுத்த தேத்தனை மசகனை முருடனை 
மடைக்கு லத்தனை மதியழி விரகனை 
மலர்ப்ப தத்தினி லுருகவு மினியருள்‌ புரிவாயே 


தனத்த னத்தன தனதன தனதன 
திமித்தி மித்‌ திமி திமிதிமி திமிதிமி 
தகுத்த குத்தகு தகுதகு தகுதகு த்குதீதோ 
தரித்த ரித்தரி தரிரிரி ரிரிரிரி 
தடுட்டூ டூட்டுடூ டடூடூடூ டூடூடூடூ 
தமித்த மத்தள தமருக விருதோலி கடல்போலச்‌ 
சிளத்த மர்க்கள சேருதிகழ்‌ குருதிய 
திமிழ்த்தி டக்கரி யசுரர்கள்‌ பரிசிலை 
தேறித்தி டக்கழு நரிதின நிணமிசை போரும்வேலா 
சேழிக்கு முத்தம சிவசர ணர்கள்‌ தவ 
முரிக்க ணத்தவர்‌ மதுமலர்‌ கொடுபணி 
திருத்த ணிப்பதி மருவிய குறமகள்‌ பெருமாளே, 
98 


குருவி யேனப்பல கழுகு ஈரித்திர 
ளரிய வனத்திடை மிருக மேனப்புழு 
குறவை யேனக்கரி மரமு மேனத்திரி யுறவாகா 
குமரி கலித்துறை முழுகி மனத்துயர்‌ 
கொடுமை யேனப்பிணி கலக மிடத்தீரி 
குலைய னேனப்புலை கலிய னேனப்பலர்‌ ௩கையாமல்‌ 


மருவு புயத்திடை பணிக ளஎணப்பல 
கரிபரி சுற்றிட கலைகள்‌ தரித்தோரு 
மதன சரக்கென கனக பலக்குட னதுதேடேன்‌ 
வரிய பதத்தினி னருவி யிருப்பிட 
மமையு -மெனக்கிட முனது பதச்சரண்‌ 


மருவு திருப்புக ழருள எனக்கினி யருள்வாயே 


68 திருப்புகழ்‌ 


விருது தனத்தன தனன தனத்தன 
விதமி திமித்திமி திமித திமீத்திமி 
விகிர்த டடூட்டூடூ ரிரிரி யேனக்குகு வெகுதாளம்‌ 
வெருவ முகிழ்த்திசை யுரகன்‌ முடித்தலை 
கேறுகே றேனத்திசை யதீர அடைத்திட 
மிகுதி கெடப்போரு அசுரர்‌ தேறித்திட விடும்வேலா 
அரிய திரிப்புர மேரிய விழித்தவ 
னயனை முடித்தலை யரியு மழுக்கைய 
னகில மனைத்தையு முயிரு மளித்தவ னருள்சேயே 
அமண ருடற்கேட வசியி லழுத்திவி 
ணமரர்‌ கோடுத்திடூ மரிவை குறத்தியோ 
டழகு திருத்தணி மலையில்‌ நடித்தருள்‌ பேருமாளே. 


69 


தோடத்து ளக்கிகள்‌ அபகட நினைவிகள்‌ 
குருட்டு மட்டைகள்‌ குமரிகள்‌ கமரிகள்‌ 
சுதைச்சி றுக்கிகள்‌ குசலிக ளிசலிகள்‌ முழுமோசந்‌ 
துறுத்த மட்டைகள்‌ அசடிகள்‌ கசடிகள்‌ 
முழுப்பு ரட்டிகள்‌ ௩ழுவிகள்‌ மழுவிகள்‌ 
துமித்த மித்திரர்‌ விலைமுலை யினவலை புகுதாமல்‌ 
அடைத்த வர்க்கியல்‌ சரசிகள்‌ விரசிகள்‌ 
தரித்த வித்ரும நிறமேன வரவுட 
னழைத்து சக்கிர கிரிவளை படிகொடு விளையாடி 
அவத்தை தத்துவ மழிபட இருளறை 
விலக்கு வித்தோரு சுடரோளி பரவ ்‌ 
லருட்பு கட்டியு னடியிணை யருளுவ தோருநாளே ' 
படைத்த னைத்தையும்‌ வீனையுற நடனோடூ 
துடைத்த பத்தினி மரகத சோருபியோர்‌ 
பரத்தி னுச்சிபி னஎட௩வி லுமையரு ளிளையோனே 


திருப்புகழ்‌ 60 


பகைத்த ரக்கர்கள்‌ யமனுல குறஅமர்‌ 
தோடுத்த சக்கிர வளைகர மழகியர்‌ 
படிக்க படத்தையும்‌ வயிறடை நேடியவர்‌ மருகோனே 


திடுக்கி டக்கட லசுரர்கள்‌ முறிபட 
கோளுத்தி சைக்கிரி போடிபட சுடரயில்‌ 
திருத்தி விட்டோரு கோடியினில்‌ வலம்வரு மயில்வீரா 
தினைப்பு னத்திரு தனகிரி குமரிகல்‌ 


குறத்தி முத்தோடூ சசிமக ளோடுபுகழ்‌ 
திருத்த ணிப்பதி மலைமிசை நிலைபேறு பெருமாளே. 


90 
உடலி னூடூ போய்மீளு முயிரி னூடூ மாயாத 
உணர்வி னூடு வானூடூ முதுதீயூ 
டூலவை யூடூ நீரூடூ புவியி னூடூ வாதாடு 
மோருவ ரோடூ மேவாத தனிஞானச்‌ 
சுடரி னூடு நால்வேத முடியி னூடூ மூடாடூ 
துரிய வாகு லாதீத சிவருபம்‌ 
தோலைவி.லாத பேராசை துரிச டத வோர்பேதை 
தொடுமு பாய மேதோசோ லருள்வாயே 
மடல ரத வாரீச அடவி சாடி மாறான 
லரிவ ரால்கு வால்சாய அமராடி 
மதகு தாவி மீதோடி யுழவரால டாதோடி 
மடையை மோதி யாறாடு தடமாகக்‌ 
கடல்பு காம காமீனை முடுகி வாளை தான்மேவு 
கமல வாவி மேல்வீழு மலர்வாவி 


கடவுள்‌ நீல மாறாத தணிகை காவ லாவீர 
கருணை மேரு வேதேவர்‌ பேருமாளே, 


70 திருப்புக்ழ்‌ 
திருச்செங்கோடு 
91 
கோடிய மறலியு மவனது கடகமு 
மடிய வோருதின மிருபதம்‌ வழிபடு 
குதலை யடியவ னினதருள்‌ கோடுபோரு மமர்காண 
குறவர்‌ மகள்புணர்‌ புயகிரி சமுகமு 
மறுமழ கமும்வேகு ௩யனமும்‌ ரவியுமிழ்‌ 
கோடியு மகிலமும்‌ வேளிபட இருதிசை யிருகாலும்‌ 
படிய நேடியன எழுபுண ரியுமுது 
திகிரி திகிரியும்‌ வருகேன வருதகு 
பவுரி வருமோரு மரகத துரகத மிசையேறிப்‌ 
பழைய அடியவ ருடனிமை யவர்கண 
மிருபு டையுமிகு தமிழ்கோடூ மறைகோடூ 
பரவ வருமதி லருணையி லோருவிசை வரவேணும்‌ 
சடில தரவீட தரபணி தரதர ம 
பரசு தரசசி தரசுசி தரவித 
தமரு கமிருக தரவனி தரசிர ்‌ தரபாரத்‌ 
தரணி தரதனு தரவேகு முக்குல 
தடினி தரசிவ சுதகுண தரபணி 
சயில விதரண தருபுர சசிதரு மயில்வாழ்வே 
நேடிய வுடலுரு இருளேழ நிலவேழ 
எயிறு சுழல்விழி தழலேழ எழுகிரி 
நேரிய அதீர்குரல்‌ புகையேழ இடியேழ கேடூவானும்‌ 
நலனும்‌ வேருவர வருநிசி சரர்தள 
நீகில சகலமு மடியவோர்‌ படைதோடூ 


நீருப குருபர சுரபதி பரவிய பேருமாளே. 
92 
காலனிடத்‌ கா 
காசினியிற்‌ பிறவாதே 


பிறவாதே 


திருப்புகழ்‌ 

ரீலஅகத்‌ 

தேனமுதைத்‌ 
மாலயனுக்‌ 

மாதவரைப்‌ 
நாலுமறைப்‌ 

காககிரிப்‌ 

திரிசிராப்பள்ளி 
93 


அந்தோமன மே௩ம தாக்கையை 
நம்பாதேயி தாகித சூத்திர 
மம்போருக னாடிய பூட்டிது 
அஞ்சாதமை யாகிரி யாக்கையை 
பஞ்சாடிய வேலவனார்க்கிய 
லங்காகுவம்‌ வாஇனி தாக்கையை 
வந்தோமிது வேகதி யாட்சியு 
மிந்தாமயில்‌ வாகனர்‌ சீட்டிது 
வந்தாளுவம்‌ நாமேன வீக்கிய 
வந்தேவேகு வா௩மை யாட்கொளு 
வந்தார்மத மேதினி மேற்கோள 
மைந்தாகும ராவேனு மார்ப்புய 
திந்தோதிமி தீதத மாத்துடி 
தந்தாதன னாதன தாத்தன 
சேம்பூரிகை பேரிகை யார்த்தேழ 
சேங்காடேன வேவரு மூர்க்கரை 
சங்காரசி காமணி வேற்கோடூ 
திண்டாடிம்‌ காமயில்‌ மேற்கோளு 
இந்தோடிதழ்‌ நாகம காக்கடல்‌ 
கங்காளமி னார்சடை சூட்டிய 
என்தாதைச தாசிவ கோத்திர 


ர்‌ 


தியஞான 
தருவாயே 
கரியானே 
பிரியானே 
பொருளானே 
பெருமாளே. 


இனிமேல்நாம்‌ 


ஒழியாமல்‌ 


சிவநீறும்‌ 


மறவாதே 


மறையோதச்‌ 


முருகோனே 


னருள்பாலா 


ரத திருப்புகழ்‌ 
எண்கூடரு ளால்நேளவி நோக்கியை 


நன்பூமண மேவிசி ராப்பளி 
யேன்பார்மன மேதினி நோக்கிய 


94 


வாசித்துக்‌ காணோ னாதது 
பூசித்துக்‌ கூடோ ணாதது 
வாய்விட்டுப்‌ பேசோ ணாதது 
மாசர்க்குத்‌ தோணனோ னாதது 
நேசர்க்குப்‌ பேரோணாதது 
மாயைக்குச்‌ சூழோ ணாதது 
ஓசைக்குத்‌ தூர மானது 
மாகத்துக்‌ கீற தானது 
லோகத்துக்‌ காதி யானது 
யோகத்தைச்‌ சேரு மாறுமேய்ஞ்‌ 
ஞானத்தைப்‌ போதி யாயினி 
யூனத்தைப்‌ போடி டாதும 
ஆசைப்பட்‌ டேனல்‌ காவல்சேய்‌ 
வேடிச்சிக்‌ காக மாமய 
லாகிப்போற்‌ பாத. மேபணி 
ஆலிீத்துச்‌ சேல்கள்‌ பாய்வய 
லூரத்திற்‌ காள மோடட 
ராரத்தைப்‌ பூண்ம யூரது 
நாசிக்குட்‌ ப்ராண வாயுவை 
ரேசித்தேட்‌ டாத யோகிகள்‌ 
நாடிற்றுக்‌ காணோ ணாதேன 
நாகத்துச்‌ சாகை போயுயர்‌ 
மேகத்தைச்‌ சேர்‌ சிராமலை 
. நாதர்க்குச்‌ சாமி யேசுரர்‌ 


பெருமாளே. 


நேஞ்சினாலே 


-விந்துநாத 


கண்டூநாயேன்‌ 


யங்கலாமோ 


கந்தவேளே 


ரங்கவீரா 


கின்றநாதா 


தம்பிரானே. 


திருப்புகழ்‌ 75 


95 
சத்தி பாணி நமோ௩ம முத்தி ஞான்‌ நமோ௩ம 
தத்‌ வ வாதீ நமோ௩ம விந்துநாத 
சத்து ரூபா ௩மோஈ௩ம ரத்௩ தீபா ௩நமோ௩ம 
தற்ப்ர தாபா ௩மோ௩ம என்றுபாடும்‌ 
பத்தி பூணூ மலேயுல கத்தின்‌ மானார்‌ சவாதகில்‌ 
பச்சை பாடீர பூஷவித : கோங்கைமேல்வீழ்‌ 
பட்டி மாடான நானுனை விட்டிராமே யுலோகீத 
பத்ம சீர்பாத நீயினி வந்துதாராய்‌ 
அத்ர தேவா யுதாசுர ருக்ர சேனா பதீசுசி 
யர்க்ய சோமாசி யாகுரு சம்ப்ரதாயா 
அர்ச்ச னாவாக னாவய லிக்குள்‌ வாழ்காய காபுய 
அக்ஷ மாலா தராகுற மங்கைகோவே 
சித்ர கோலா கலாவிர லகுஷமி சாதார தாபல 
திக்கு பாலா சிவாகம தந்த்ரபோதா 
சிட்ட நாதா சிராமலை யப்பர்‌ ஸ்வாமீ மகாவ்ருத 
தேர்ப்பை யாசார வேதியர்‌ தம்பிரானே. 
கொங்கணகிரி 
96 


ஐங்கரனை யோத்தமன மைம்புல மகற்றிவள 
ரந்திபக லற்றறினை 
அம்புவி தனக்குள்வளர்‌ சேந்தமிழ்‌ வழுத்தியு 


வருள்வாயே 
னை 


அன்போடூ துதிக்கமன மருள்வாயே 
தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்திபேற 
சந்திர வேளிக்குவழி யருள்வாயே 
தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்கவளர்‌ 
யருள்வாயே 


சம்ப்ரம விதத்துடனே 


ர்க்‌ திருப்புக்ழ்‌ 
மங்கையர்‌ சுகத்தைவேகு இங்கித மேனுற்றமன 


முன்றனை கினைத்தமைய அருள்வாயே 
மண்டலிக ரப்பகலும்‌ வந்தசுப ரகைஷபுரி 
வந்தணைய புத்தியினை யருள்வாயே 
கோங்சிலுயிர்‌ பேற்றுவளர்‌ தென்கரையி லப்பரருள்‌ 
கொண்டூஉட லுற்றபொரு ளருள்வாயே 


குஞ்சர முகற்கிளைய கந்தனேன வேற்றிபேறு 
கோங்கண கிரிக்குள்வளர்‌ 


பேருமாளே. 
வள்ளிமலை 
97 
ககனமு மனிலமு மனல்புனல்‌ நிலமமை 
கள்ளப்‌ புலாற்கி ருமிவீடு 
கனலேழ மோழிதரு சினமேன மதமிகு 
கள்வைத்த தோற்பை சுமவாதே 


யுகஇறு திகளிலு மிறுதியி லோருபோருள்‌ 

உள்ளக்க ஷணோக்கு மறிவூறி 

ஒளிதிக ழருவுரு வேனுமறை யிறுதியி 
ஓுள்ளத்தை நோக்க 


அருள்வாயே 
ம்ருகமத பரிமள விகசித ௩ளினுள்‌ 
வேள்ளைப்‌ பிராட்டி இறைகாணா 
விடதர குடிலச டிலமிசை வேகுமுக 
வேள்ளத்தை யேற்ற பதிவாழ்வே 
வகுளமு முகுளித வழைகளு மலிபுன 
வள்ளிக்‌ குலாத்தி கிரிவாழும்‌ 


வனசரர்‌ மரபினில்‌ வருமோரு மரகத 
வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. 


திருப்புகழ்‌ 


விராலிமலை 
96 


சீரான கோல கால நவமணி 
மாலாபி ஷேக பார வேகுவித 
தேவாதி தேவர்‌ சேவை செயுமுத 
சீராடூ வீர மாது மருவிய 
ஈராறு தோளு நீளும்‌ வரியளி 
சீராக மோது நீப பரிமள 
ஆராத காதல்‌ வேடர்‌ மடமகள்‌ 
ஜீமூத மூர்வ லாரி மடமகள்‌ 
ஆதார பூத மாக வலமிட 
ஆராயு நீதி வேலு மயிலுமேய்ஞ்‌ 
ஞானாபி ராம்‌ தாப வடிவமும்‌ 
ஆபாத னேனு நாளு நினைவது 
ஏராரு மாட கூட மதுரையில்‌ 
மீதேறி மாறி யாடு மிறையவர்‌ 
எழேழு பேர்கள்‌ கூற வருபோரு 
ஈடாய வூமர்‌ போல வணிகரி 
லூடாடி யால வாயில்‌ விதிசேய்த 
லீலாவி சாரர்தீர வரதர 
கூராழி யால்முன்‌ வீய நினைபவ 
னீடேறு மாறு பானு மறைவுசேய்‌ 
கோபால ராய னேய முளதிரு 
கோடாம லார வார அலையேறி 
காவேரி யாறு பாயும்‌ வயலியில்‌ 
கோனாடு சூழ்வி ராலி மலையுறை3 
99 
ஐந்து பூதமு மாறு சமயமு 
மந்த்ர வேதபு ராண கலைகளும்‌ 
ஐம்ப தோர்வித மான லிபிகளும்‌ 


75 


மலராறும்‌ 


இருதாளும்‌ 


முறைவாழ்வும்‌ 


பேறவேணும்‌ 


ளதிகாரம்‌ 


குருநாதா 


மருகோனே 


பெருமாளே, 


வேகுரூப 


16 திருப்புகழ்‌ 


அண்ட ராதிச ராச ரமுமுயர்‌ 
புண்ட ரீகனு மேக நீறவனும்‌ 
அந்தி போலுரு வானு நிலவோடு 
சந்த்ர சூரியர்‌ தாமு மசபையும்‌ 
விந்து நாதமு மேக வடிவம 
தன்சோ ரூபம தாக வுறைவது 
தங்க ளாணவ மாயை கருமம 
லங்கள்‌ போயுப தேச குருபர 
சம்ப்ர தாயமோ டேயு கேறியது 
வந்த தானவர்‌ சேனை கேடிபுக 
இந்த்ர லோகம்வி பூதர்‌ குடிபுக 
மண்டு பூதப சாசு பசிகேட 
வன்கண்‌ வீரிபி டாரி ஹரஹர 
சங்க ராஎன மேரு கிரிதலை 
மண்டு தூளேழ வேலை யுருவிய 
வேந்த நீறணி வேணி யிருடிகள்‌ 
பந்த பாசவி கார பரவச 
வேன்றி யானச மாதி முறுகுகல்‌ 
விண்டு மேல்மயி லாட இனியக 
ளுண்டு காரளி பாட இதழிபோன்‌ 
விஞ்ச வீசுவி ராலி மலையுறை 


100 
கரதல முங்குறி கோண்ட கண்டமும்‌ 
விரவியே ழுந்துசு ரண்டு வண்டடர்‌ 
கனவிய கோண்டைகு லைந்த லைந்திட 
களபசு கந்தமி குந்த கோங்கைத 
ளிளகமு யங்கிம யங்கி யன்புசேய்‌ 
கனியித முண்டுது வண்டு பஞ்சணை 


வெயில்காலும 
சிவயோகம்‌ 
பெறுவேனோ 
மயிடாரி 
வயலூரா 
முழைகூடூம்‌ 


பேருமாளே. 


அதிபாரக்‌ 


மிசைவீழா 


திருப்புகழ்‌ 77 


இரதம ருந்தியு றுங்க ருங்கயல்‌ 
பொருதுசி வந்துகு விந்தி டூம்படி. 
யிதவிய வுந்தியே னுந்த டந்தனி லுறமூழ்கி 
இனியதோ ரின்பம்வீ ளைந்த ளைந்துபொய்‌ 
வனிதையர்‌ தங்கள்ம ருங்கிணங்கிய 
இளமை கிழம்படூ முன்ப தம்பேற வுணர்வேவனோ 


பரதசி லம்புபு லம்பு மம்பத 
வரிமுக எண்சினு டன்கு ரங்கணி 
பணிவிடை சேன்றுமு யன்ற குன்றணி 
யிடையேபோய்ப்‌ 
பகடியி லங்கைக லங்க அம்போனின்‌ 
மகுடசி ரந்தச முந்து ணிந்தேழு 
படியுக டூங்கவி மும்ப னம்பழ மேனவாகும்‌ 


மருதமு தைந்தமு குந்த னன்புறு 
மருககு விந்தும லர்ந்த பங்கய 
வயலியில்‌ வம்பவிழ்‌ சண்ப கம்பேரி யவிராலி 
மலையில்‌ விளங்கிய கந்த என்றுளை 
மகிழ்வோடு வந்திசேய்‌ மைந்த னேன்றனை 
வழிவழி யன்புசெய்‌ தோண்டு கோண்டருள்‌ 
பெருமாளே. 


[0॥ 


உருவேற வேஜெபித்து வோருகோடி யோம்சித்தி 
யுடனாக ஆகமத்து கந்துபேணி 
உணர்வாசை யாரிடத்து மருவாது வோரேழுத்தை 
யொழியாது வூதைவிட்டி ருந்துநாளும்‌ 
தரியாத போதகத்தர்‌ குருவாவ ரோரோருத்தர்‌ 
தருவார்கள்‌ ஞானவித்தை தஞ்சமாமோ 
தழலாடி வீதிவட்ட மொாளிபோத ஞானசித்தி 
தருமாகி லாகுமத்தை கண்டிலேனே 


78 திருப்புகழ்‌ 


குருநாடி ராசரிக்கர்‌ துரியோத னாதிவர்க்க 


குடிமாள மாயமிட்டு குந்திபாலர்‌ 
குலையாமல்‌ நீதிகட்டி யேழுபாரை யாளவிட்ட 
குறளாக னூறில்கேட்டை கோண்ட ஆதி 
மருகா புராரிசித்தன்‌ மகனே விராலிசித்ர 
மலைமே லுலாவுசித்த அங்கைவேலா 
மதுரா புரேசர்மேய்க்க அரசாளு மாறன்வேப்பு 
வளைகூனை யேரிமிர்த்த தம்பிரானே. 
கதிர்காமம்‌ 
102 
திருமக ளுலாவு மிருபுய முராரி 
திருமருக நாமப்‌ பேருமாள்காண்‌ 
ஜெகதலமும்‌ வானு மிகுதிபேறு பாடல்‌ 
தேரிதரு குமாரப்‌ | பேருமாள்காண்‌ 
மருவுமடி யார்கள்‌ மனதில்‌ விளையாடு 
மரகத மயூரப்‌ பேருமாள்காண்‌ 
மணிதரளம்‌ வீசி யணியருவி சூழ 
மருவுகதிர்‌ காமப்‌ பேருமாள்காண்‌ 


அருவரைகள்‌ நீறு படஅசுரர்‌ மாள 
அமர்போருத வீரப்‌ 
அரவுபிறை வாரி விரவுசடை வேணி 
அமலர்குரு நாதப்‌ 
இருவினையி லாத தருவினை விடாத 
இமையவர்கு லேசப்‌ 
இலகுசிலை வேடர்‌ கோடியினதி பார 
இருதனவீ நோதப்‌ 


பேருமாள்காண்‌ 
பேருமாள்காண்‌ 
பேருமாள்காண்‌ 


பெருமாளே. 


திருப்புகழ்‌ 70 


[03 
சரியையா எர்க்குமக்‌ சிரியையா எர்க்குநற்‌ 
சகலயோ கர்க்குமேட்‌ டரிதாய 
சமயபே தத்தினுக்‌ கணுகோணா மெய்ப்போருட்‌ 
டருபரா சத்தியிற்‌ பரமான 
துரியமே லற்புதப்‌ பரமஞா னத்தனிச்‌ 
சுடர்வியா பித்தநற்‌ பதிநீடு 
துகளில்சா யுச்சியக்‌ கதியையீ றற்றசோற்‌ 
சுகசோரு பத்தையுற்‌ றடைவேவேனோ 
புரிசைசூழ்‌ சேய்ப்பதிக்‌ குரியசா மர்த்யசற்‌ 
புருஷவீ ரத்துவிக்‌ ரமசூரன்‌ 
புரள வேல்‌ தோட்டகைக்‌ குமரமேன்‌ மைத்திருப்‌ 
புகழையோ தற்கேனக்‌ கருள்வோனே 


கரியயூ கத்திரட்‌ பலவின்மீ திற்சுளைக்‌ 
கனிகள்பீ றிப்புசித்‌ தமராடிக்‌ 
கதலிசூ தத்தினிற்‌ பயிலுமீ ழத்தினிற்‌ 


கதிரகா மக்கிரிப்‌ பேருமாளே. 
104 

எதிரி லாத பத்தி தனை மேவி 
இனிய தாணி னைப்பை யிருபோதும்‌ 

இதய வாரி திக்கு ளுறவாகி 
எனது ளேசி றக்க அருள்வாயே 

கதிர காம வேற்பி லுறைவோனே 
கனக மேரு வோத்த புயவீரா 

மதுர வாணியுற்ற கழலோனே 
பெருமாளே. 


வழுதி கூனி மிர்த்த 


80 திருப்புகழ்‌ 


திருக்கோணமலை 
105 


விலைக்கு மேனியீ லணிக்கோவை மேகலை 
தரித்த வாடையு மணிப்பூணூ மாகவே 
மினுக்கு மாதர்க ளிடக்காம மூழ்கியே மயலூறி 
மிகுத்த காமிய னேனப்பாரு ளோரேதிர்‌ 
நகைக்க வேயுட லேடுத்தேவி யாகுல 
வேறுப்ப தாகியே யுழைத்தேவி டாய்படு 
கொடியேனைக்‌ 
கலக்க மாகவே மலக்கூடடி லேமிகு 
பிணிக்கு ளாகியே தவிக்காம லேயுனை 
கவிக்கு ளாய்சொலி கடைத்தேற வேசெயு மொருவாழ்வே 
கதிக்கு நாதனி யுனைத்தேடி யேபுக 
முரைக்கு நாயேனை யருட்பார்வை யாகவே 
கழற்கு ளாகவே சிறப்பான தாயருள்‌ தரவேணும்‌ 
மலைக்கு நாயக சிவக்காமி நாயகர்‌ 
திருக்கு மாரனே முகத்தாறு தேசிக 
வடிப்ப மாதோருகுறப்பாவையாள்‌ மகிழ்‌ தருவேளே 
வசிட்டர்‌ காசிபர்‌ தவத்தான யோகியர்‌ 
அகத்ய மாமுனி யிடைக்காடர்‌ கீரனும்‌ 
வகுத்த பாவினில்‌ போருட்கோல மாய்வரு 
முருகோனே 
நிலைக்கு நான்மறை மகத்தான பூசுரர்‌ 
திருக்கோ ணாமலை தலத்தாரு கோபுர 
நிலைக்குள்‌ வாயினில்கிளிப்பாடுபூதியில்‌ வருவோனே 
நிகழ்த்து மேழ்பவ கடற்தூறை யாகவே 
யேடூத்த வேல்கோடு பொடித்தூள தாஎறி 
நீனைத்த காரிய மநுக்கூல மேபுரி பெருமாளே. 


திருப்புகழ்‌ 91 


ஊதுிமலை 
06 
ஆதிமக மாயியம்பை தேவிசிவ னார்மகிழ்ந்த 
ஆவுடைய மாதுதந்த குமரேசா 
ஆதரவ தாய்வருந்தி யாதியரு ணேசரேன்று 
ஆளுமுனை யேவணங்க அருள்வாயே 
பூதமது வானவைந்து பேதமிட வேயலைந்து 
பூரணசி வாகமங்க ளறியாதே 
பூணுமுலை மாதர்‌ தங்கள்‌ ஆசைவகை யேரினைந்து 
போகமுற வேவிரும்‌।) மடியேனை 
நீதயவ தாயிரங்கி நேசவரு ளேபரிந்து 
நீதிரேறி யேவிளங்க வுபதேச 
நேர்மைசிவ னார்திகழ்ந்த காதிலுரை வேதமந்த்ர 
நீலமயி லேறிவந்த வடிவேலா 
ஓதுமறை யாகமஞ்சோல்‌ யோகமது வேபுரிந்து 
ஊழியுணர்‌ வார்கள்‌ தங்கள்‌ வினைதீர 
ஊனுமுயி ராய்வளர்ந்து ஓசையுடன்‌ வாழ்வுதந்த 
ஊதிமலை மீதுகந்த பெருமாளே. 
விகாயகமலை 
[07 
சரவண ஜாதா நமோக௩ம கருணைய தீதா நமோநம 
சததள பாதா ந௩மோ௩ம அபிராம 
தருணக தீரா நமோஈ௩ம நிருபமர்‌ வீரா நமோ௩ம 
சமதள வூரா ௩மோ௩ம ஜகதீச 
பரமசோ ரூபா ௩மோகம சுரர்பதி பூபா நமோ௩ம்‌ 
பரிமள நீபா நமோநம உமைகாளி 
பகவதி பாலா ௩மோ௩ம இகபர மூலா நமோஈ௩ம . 
பவுருஷ சீலா ௩மோ௩ம அருள்தாராய்‌ 


6 


38 திருப்புகழ்‌ 
இரவியு மாகாச பூமியும்‌ விரவிய தூளேற வானவ 


ரேவர்களு மீடேற ஏழ்கடல்‌ முறையோவேள்‌ 
றிடர்பட மாமேரு பூதர மிடிபடவேதா னிசாசர 
ரிகல்கேட மாவேக நீடயில்‌ வீடுவோரே 
மரகத ஆகார ஆயனு மிரணிய ஆகார வேதனும்‌ 
வசுவேனு மாகார ஈசனு மடிபேன 
மயிலுறை வாழ்வே விநாயக மலை யுறை வேலா மகீதர 
வனசர ராதார மாகிய பேருமாளே 
பழமுதிர்சோலை 
108 
வாதினை யடர்ந்த வேல்விழியர்‌ தங்கள்‌ 
மாயம தோழிந்து தேளியேே 
மாமலர்கள்‌ கொண்டு மாலைகள்‌ புனைந்து ்‌ 
மாபத மணிந்து பணியேசே' 
ஆதியொடுூ மந்த மாகிய நலங்கள்‌ 
ஆறுமுக மென்று தெரியேளே: 
ஆனதனி மந்த்ர ரூபநிலை கோண்ட 
தாடுமயி லேன்ப தறியேளே 


நாதமோடு விந்து வானவுடல்‌ கோண்டு 


நானில மலைந்து திரிவேளே 


நாகமணி கின்ற நாதமிலைகண்டுூ 
நாடியதில்‌ நின்று தொழுகேளே 
சோதியுணர்‌ சின்ற வாழ்வுசிவ மென்ற 3 
சோகமது தந்து 


எனையாள்வாம்‌ 
சூரர்குலம்‌ வேன்று வாகையோடூ சேன்று 


சோலைமலை நின்ற பெருமாளே 


திருப்புகழ்‌ 83 
109 


சீர்சி றக்கு மேனி பசேல்‌ பசேலேன 
நூபு ரத்தி னோசை கலீர்‌ கலீரேன 
சேர விட்ட தாள்கள்‌ சிவேல்‌ சிவேலேன வருமானார்‌ 


சேக ரத்தின்‌ வாலை சிலோர்‌ சிலோர்களும்‌ 
நூறு லை கோடி மயால்‌ மயால்கோடூ 
தேடி யோக்க வாடி யையோ வையோவேன 
மடமாதர்‌ 


மார்ப டைத்த கோடூ பளீர்‌ பளீரேன 
ஏம லித்தே னாவீ பகீர்‌ பகீரேன 
மாம சக்கி லாசை யுளோ முளோமேன நினைவோடி 


வாடை பற்று வேளை அடா அடாஎன 
நீம யக்க மேது சொலாய்‌ சொலாயேன 
வாரம்‌ வைத்த பாத மீதோ இதோ என 
அருள்வாயே 
பார தத்த மேரு வேளீ வேளீதிகழ்‌ 
கோடோ டித்த நாளில்‌ வரைஇ வரைஇபவர்‌ 
பானி றக்க ணேசர்‌. குவா குவாகனர்‌ இள யோனே 


பாடன்‌ முக்ய மாது தமீழ்‌ தமீழிறை 
மாமு நிக்கு காதி லுணார்‌ வுணார்வீடு 


பாச மற்ற வேத குரு குரூபர குமரேசா 
போர்மி குத்த சூரன்‌ வி$டாம்‌ விடோமேன 
நேரே திர்க்க வேலை படீர்‌ படீரேன ன 
6வ்குசோரி 


போய றுத்த போது குபீர்‌ குபீரேன்‌ 
பூமி யுக்க வீசு குகா குகாதிகழ்‌ ட 
சோலை வெற்பின்‌ மேவு தெய்வா தேய்வானைதோள்‌ 
பூணி யிச்சை யாறு புயா புயாறுள பேருமாளே. 


84 திருப்புகழ்‌ 
1(0 


ஆசை நாலுசது ரக்கமல முற்றினோளி 
வீசி யோடியிரு பக்கமோடூ றச்செல்வளி 
ஆவல்‌ கூ.ரமண்மு தற்சலச போற்சபையு 
மிந்துவாகை 
ஆர மூணுபதி யிற்கோளநீ றுத்திவேளி 
யாரு சோதி நுறு பத்தினுட னெட்டுஇத 
ழாகி யேழுமள விட்டருண விற்பதியின்‌ வீந்துநாத 
ஓசை சாலுமோரு சத்தமதி கப்படிக 
மோடூ கூடியோரு மித்தமுத சித்தியோட 
மோது வேதசர சத்தியடி யுற்றதிரு ஈந்தியூடே 
ஊமை யேனையோளிர்‌ வித்துனது முத்திபேற 
மூல வாசல்வேளி விட்டூனது ரத்திலோளிர்‌ 
யோக பேதவகை யேட்டூமிதி லோட்டும்‌ வகை 
யின்றுதாராய்‌ 
வாசி வாணிகனே ஸனக்குதிரை விற்றுமகிழ்‌ 
வாத வூரனடி மைக்கோள்கிரு பைக்கடவுள்‌ 
மாழை ரூபன்முக மத்திகைவி தத்தருண 
செங்கையாளி 
வாகு பாதியுறை சத்திகவு ரிக்குதலை 
வாயின்‌ மாதுதுகிர்‌ பச்சைவடி விச்சிவையேன்‌. 
மாசு சேரேழுபி றப்பையும றுத்தவுமை 
 தந்தவாழ்வே 
காசி ராமேசுரம்‌ ரத்௩கிரி சர்ப்பகிரி 
ஆருர்‌ வேலுர்தெவுர்‌ கச்சிமது ரைப்பறியல்‌ 
காவைமூதுரருணக்கிரிதிருத்தணியல்‌ சேந்தில்நாகை 
காழி வேளுர்பழ நிக்கிரிகு றுக்கைதிரு - 
நாவ லூர்திருவே ணெய்ப்பதியின்‌ மிக்கதிகழ்‌ 
காதல்‌ சோலைவளர்‌ வேற்பிலுறை முத்தர்புகழ்‌ 
தம்பிரானே. 


திருப்புகழ்‌ 85 
111 


அகரமு மாகி யதிபனு மாகி யதிகமு மாகி அகமாகி 
அயனேன வாகி அரியேன வாகி அரனேனவாகி 
அவர்மேலாய்‌ 
இகரமு மாகி யேவைகளுமாகி யினிமையுமாகி வருவோனே 
இருநில மீதி லெளியனும்‌ வாழ எனதுமு னோடி 
வரவேணும்‌ 
மகபதி யாகி மருவும்வ லாரி மகிழ்களிகூரும்‌ வடிவோனே 
வனமுறை வேட னருளிய பூஜை மகிழ்கதிர்‌ காம 
முடையோனே 
சேககண சேகு தகுதிமி தோதி திமியேன ஆடூ மயிலோனே 
திருமலி வான பழமுதிர்‌ சோலை மலைமிசை மேவு 


பெருமாளே. 
ஆறு திருப்பதி 
112 

ஈனமிகுத்‌ துளபிறவி யணுகாதே 
யானுமுனக்‌ கடிமையேன வகையாக 

ஞான அருட்‌ டனையருளி வினை தீர 
நாணமகற்‌ றியகருணை புரிவாயே 
தானதவத்‌ தினின்மிகுதி பேறுவோனே 
சாரதியுத்‌ தமிதுணைவ முருகோனே 
ஆனதிருப்‌ பதிகமரு ளிளயோனே 
ஆறுதிருப்‌ பதியில்வளர்‌ பெருமாளே. 


பஞ்சபூத ஸ்தலங்கள்‌ 
1. காஞ்சிபுரம்‌ (பிருதிவி) 
113 
சலமலம்‌ விட்டத்‌ தடம்பே ருங்குடில்‌ 
- ௪கலவி னைக்கோத்‌ திருந்தி டூம்படி 
சதிர வுறுப்புச்‌ சமைந்து வந்தோரு தந்தைதாயும்‌ 


86 திருப்புகழ்‌ 
தரவரு போய்க்குட்‌ கிடந்த கந்தலி 
லுறையு முயிர்ப்பைச்‌ சமன்து ரந்தோரு 
தனியி லிழுக்கப்‌ படூந்த ரங்கமும்‌ வந்திடாமுன்‌ 
பலவுரு வத்தைப்‌ போருக்தி யன்றுயர்‌ 
படியு நேளிக்கப்‌ படர்ந்த வன்கண 
படமயில்புக்குத்‌ துரந்துகோண்டிகல்‌ வேன்‌ றிவேலா 
பரிமள மிக்கச்‌ சிவந்த நின்கழல்‌ 
பழுதற ௩ற்சோற்‌ ஜேரிந்து அன்போடு 
பகர்வ தினிச்சற்‌ றுகந்து தந்திட வந்திடாயோ 
சிலையு மேனப்போற்‌ சிலம்பை முன்காடு 
சிவமய மற்றுத்‌ திடங்கு லைந்தவர்‌ 
திரிபுர மத்தைச்‌ சுடூந்தி னந்தரி திண்கையாளி 
திருமகள்‌ கச்சுப்‌ போருந்தி டூந்தன 
தேரிவை யிரக்கத்‌ துடன்பி றந்தவள்‌ 
திசைகளிலோக்கப்படர்ந்திடம்போரு கின்றஞானக்‌ 
கலைகள ணைக்கொத்‌ தடர்ந்து வம்பலர்‌ 
நதிகோள கத்திற்‌ பயந்து கம்பர்மேய்‌ 
கருக இடத்திற்‌ கலந்தி ருந்தவள்‌ கஞ்சபாதங்‌ 
கருணை மிகுத்துக்‌ கசிந்து எங்கொடூ 
கருது மவர்க்குப்‌ பதங்கள்‌ தந்தருள்‌ 
கவுரி திருக்‌ கோட்‌ டமர்ந்த இந்திரர்‌ தம்பிரானே. 
114 
அறிவிலாப்‌ பித்த ருன்ற னடிதோழாக்‌ கேட்ட வஞ்சர்‌ 
அசடர்பேய்க்‌ கத்தர்‌ நன்றி யறியாத 
அவலர்மேற்‌ சோற்கள்‌ கோண்டூ கவிகளாக்கிப்‌ புகழ்ந்து 
அவரைவாழ்த்‌ தித்தி ரிந்து போருள்தேடிச்‌ 
சிறிதுகூட்‌ டிக்கோ ணர்ந்து தேருவுலாத்‌ தித்தி ரிந்து 
தெரிவைமார்க்‌ குச்சோரிந்து அவமேயான்‌ 
திரியுமார்க்‌ கத்து நந்தை யதனைமாற்‌ றிப்ப ரிந்து 


“$தேளியமோ க்ஷத்தை யென்று அருள்வாயே 


திருப்புகழ்‌ 8ரீ 
இறைவர்மாற்‌ றற்றசேம்போன்‌ வடிவம்வேற்‌ நுப்பிரிந்து 


இடபமேற்‌ கச்சி வந்த உமையாள்தன்‌ 
- இருளைநீக்‌ கத்த வஞ்சேய்‌ தருளநோக்‌ திக்கு ழைந்த 
இறைவர்கேட்‌ கத்த குஞ்சோ லுடையோனே 
குறவர்கூட்‌ டத்தில்‌ வந்து சிழவஞய்ப்‌ புக்கு நீன்று 
குருவியோட்‌ டித்தி ரிந்த தவமானைக்‌ 
குணமதாக்‌ சிச்சி றந்த வடிவுகாட்‌ டிப்பு ணர்ந்த 
குமரகோட்‌ டத்த மர்ந்த பேருமாளே 
பிய 


கினகதம்‌ பத்தைச்‌ சேச்சையை மேச்சுங்‌ 
கடகசங்‌ கத்துப்‌ பொற்புய வேற்பன்‌ 
கடலுள்வஞ்‌ சித்துப்‌ புக்கதோர்‌ கோக்கும்‌ 
பொடியாகக்‌ 
கறுவுசேஞ்‌ சத்திப்‌ பத்மக ரத்தன்‌ 
குமரனேன்‌ நர்ச்சித்‌ தப்படி சேப்புங்‌ 
கவிமொழிக்‌ தத்தைக்‌ கற்றற வுற்றும்‌ 
புவியோர்போய்‌ 
குனகியுங்‌ கைக்குக்‌ கற்பக மோப்பேன்‌ 
றனகனேன்‌ நிச்சைப்‌ பட்டத ளிக்குங்‌ 
குமுணனேன்‌ ரப்பிட்‌ டித்தனை பட்டிங்‌ கிரவான 
குருடுகோண்‌ டத்தச்‌ சத்தம னைத்துந்‌ 
திருடியுஞ்‌ சொற்குத்‌ தக்கதோ டுத்துங்‌ 
குலவியுங்‌ தத்தப்‌ பட்டக லக்கந்‌ தெளியாதோ 
சனகனன்‌ புற்றுப்‌ பெற்றம டப்பேண்‌ 
. தனிபெருங்‌ கற்புச்‌ சக்ர௩ டத்துந்‌ 
தகையிலங்கைச்சுற்றத்தைமுழுத்துஞ்‌ சுடவேவேஞ்‌ 
சமரசண்‌ டக்கோற்‌ றத்தவ ரக்கன்‌ 
கதிர்வீடும்‌ பத்துக்‌ கோத்துமு டிக்குக்‌ 
தனியோரம்‌ பைத்தொட்‌ டூச்சுரர்‌ விக்னங்‌ 
களைவோனும்‌ 


88" திருப்புகழ்‌ 
தினகரன்‌ சோர்க்கத்‌ துக்கிறை சுக்ரன்‌ 
சசிதரன்‌ திக்குக்‌ கத்தர கத்யன்‌ 
திசைமுகன்‌ சேப்பப்‌ பட்டவ சிட்டன்‌ திரள்வேதஞ்‌ 
சேகதலஞ்‌ சுத்தப்‌ பத்தியர்‌ சித்தம்‌ 
சேயலோழிக்‌ தற்றுப்‌ பேற்றவர்‌ மற்றும்‌ 
சிவனும்வங்‌ திக்கக்‌ கச்சியில்‌ நிற்கும்‌ பெருமாளே. 


2. திருவானைக்கா (அப்பு) 


116 
அனித்த மான வூனாளு மிருப்ப தாக வேகாசி 
யடைத்து வாயு வோடாத வகைசாதித்‌ 
தவத்தி லேகு வால்மூலி புசித்து வாடூ மாயாச 
அசட்டூ யோகி யாகாமல்‌ மலமாயை 
சேனித்த காரி யோபாதீ யோழித்து ஞான ஆசார 
சிரத்தை யாகி யான்வேறே னுடல்வேறு 
சேகத்தி யாவும்‌ வேறாக நீகழ்ச்சி யாம நோதீத 
ட சிவச்சோ ரூப மாயோகி யேன ஆள்வாய்‌ 
தோனித்த நாத வேயூது சகஸ்ர நாம கோபால 
சுதற்கு நேச மாருத மருகோனே 
சுவர்க்க லோக மீகாம சமஸ்த லோக பூபால 
தோடூத்த நீப வேல்வீர வயலூரா 


மனித்த ராதி சோணாடு தழைக்க மேவு காவேரி 
மகப்ர வாக பானீய மலைமோதும்‌ 
மணத்த சோலை சூழ்காவை அனைத்து லோக மாள்வாரு 
மதித்த.சாமி யேதேவர்‌ 
[17 
ஓல மறைக எறைகின்ற வோன்றது 
மேலை வேளியி லோளிரும்‌ பரஞ்சுடர்‌ 
ஓது சரியை க்ரியையும்‌ புணர்ந்தவ 


பேருமாளே. 


ரேவராலும்‌ 


திருப்புக்ழ்‌ 
ஓதவரிய துரியங்‌ கடந்தது 


80 


போத அருவ சுருபம்‌ ப்ரபஞ்சமும்‌ 
ஊனு முயிரு முழுதுங்‌ கலந்தது 
சால வுடைய தவர்கண்டூ கோண்டது 
மூல நிறைவு குறைவின்றி நீன்றது 
சாதி குலமு மிலதன்றி யன்பர்சோ 
சாரு மநுப வரமைந்த மைந்தமேய்‌ 
வீடு பரம சுகசிந்து இந்த்ரிய 
தாப சபல மறவந்து நீன்கழல்‌ 
வால குமர: குககந்த குன்றேறி 
வேல மயில எனவந்து கும்பிடூ 
வான விபுதர்‌ பதியிந்த்ரன்‌ வேந்துயர்‌ களவோனே 
வாச களப வரதுங்க மங்கல 
வீர கடக புயசிங்க சுந்தர 
வாகை புனையும்‌ ரணரங்க புங்கவ 


சிவஞானம்‌ 


னவியோமஞ்‌ 


பெறுவேனோ 


வயலூரா 
ஞால முதல்வி யிமயம்‌ பயந்தமின்‌ 
கலி கவுரி பரைமங்கை குண்டலி 
நாளு மினிய கனியேங்க ளம்பிகை த்ரிபுராயி 
நாத வடிவி யகிலம்‌ பரந்தவ 
ளாலி னுதர முளபைங்‌ கரும்புவே 
ணாவ லரசு மனைவஞ்சி தந்தருள்‌ பேருமாளே. 


18 
குருதிபு லாலேன்பு தோன ரம்புகள்‌ 
கிருமிகள்‌ மாலம்பி சீத மண்டிய 
குடர்நிணம்‌ ரோமங்கள்‌ மூளை என்பன போதிகாயக்‌ 
குடிலிடை யோரைந்து வேட ரைம்புல 
அடவியி லோடுந்து ராசை வஞ்சகர்‌ 


கோடியவர்‌ மாபஞ்ச பாத கஞ்சேய அதனாலே 


90 திருப்புகழ்‌ 
சுருதிபு ராணங்க ளாக மம்பகர்‌ 
சரியைக்ரி யாவண்டர்‌ பூசை வந்தனை 
துதியோடூ நாடூந்தி யான மோன்றையு முயலாதே 
சுமடம தாய்வம்பு மால்கோ ளுந்திய 
திமிரரோ டேபந்த மாய்வ ருந்திய 
துரிசற ஆநந்த வீடு கண்டிட அருள்வாயே 
ஒருதனி வேல்கோண்டு ரீள்க்ர வுஞ்சமும்‌ 
நிருதரு மாவுங்க லோல சிந்துவும்‌ 
உடைபட மோதுங்கு மார பங்கய கரவீரா 
உயர்தவர்‌ மாவும்ப ரான அண்டர்கள்‌ 
அடிதோழு தேமன்ப ராவு தோண்டர்கள்‌ 
உளமதில்‌ நாளுங்கு லாவி யின்புற வுறைவோனே 
கருதிய ஆறங்க வேள்வி யந்தணர்‌ 
அரிகரி கோவிந்த கேச வேன்றிரு 
கழல்தோழு சீரங்க ராச னண்புறு மருகோனே 
கமலனு மாகண்ட லாதி யண்டரு 
மெமது பிரானேன்று தாள்வ ணங்கிய 
கரிவனம்‌ வாழ்சம்பு நாதர்‌ தந்தருள்‌ பேருமாளே. 


3. திருவருணை (தேய) 


119 
இருவினை யஞ்ச மலவகை மங்க 
இருள்பிணி மங்க மயிலேறி 
இனவரு என்பு மோழிய கடம்பு 
்‌ வினதக முங்கா டளிபாடக்‌ 
கரிமுக னேம்பி முருகனே னண்டர்‌ 
களிமலர்‌ சிந்த அடியேன்முன்‌ 


கருணை பொழிந்து முகமு மலர்ந்து 


கடூகி நடங்கோ டருள்வாயே 


திருப்புகழ்‌ [3] 


திரிபுர மங்க மதனுடல்‌ மங்க 


திகழ்நகை கோண்ட விடையேறிச்‌ 
சிவம்வேளி யங்க ணருள்குடி கோண்டு 
திகழ ௩டஞ்சேய்‌ தேமையீண 
அரசி யிடங்கோள்‌ மழுவுடை யேந்தை 
அமலன்‌ மகிழ்ந்த குருநாதா 
அருணை விலங்கல்‌ மகிழ்குற மங்கை 
அமளி நலங்கொள்‌ பெருமாளே. 
120 
கேதகைய பூமுடித்த மாதர்தம யாலிலுற்று 
கேவலம்‌ தான அற்ப நினைவாலே 
கேள்வியதி லாதிருக்கு மூழ்வினையி னால்மிகுத்த 
கேடுறுக வேநினைக்கும்‌ வினையாலே 
வேதனையி லேமிகுத்த பாதகனு மாயவத்தில்‌ 
மேதினியெ லாழுழற்று மடியேனை 
வீடுதவி யாளவேற்றி வேல்கரம தேயேடுத்து 
வீறுமயில்‌ மீதிலுற்று வருவாயே 
நீதிரேறி யேயழித்த தாருகனை வேரறுத்து 
நீடுபுகழ்‌ தேவரிற்கள்‌ குடியேற 
நீடருளி னால்விடுத்த பாலகும ராசேழித்த 
நீலநிற மால்தனக்கு மருகோனே 
சோதியன லாவுதித்த சோணகிரி மாமலைக்குள்‌ 
சோபைவட கோபுரத்தி லுறைவோனே 
சோனைமழை போலெதிர்த்த தானவர்கள்‌ மாளவேற்றி 
தோளின்மிசை வாளேடுத்த பெருமாளே. 
121 


கோடுசேறி மத்த கத்தை வீசுபலை தத்த வோத்தி 
கூறுசேய்த ழித்து ரித்து நடைமாணார்‌ 


02 திருப்புகழ்‌ 


கோளுலவு முப்பு ரத்தை வாளேரிகோ சுத்தி விட்ட 
கோபநுத லத்த ரத்தர்‌ குருநாதா 
நீடூகன கத்த லத்தை பூடூருவி மற்ற வேற்பு 
நீறேழமி தித்த நீத்த மனதாலே 
நீபமலர்‌ பத்தி மேத்த வோதுமவர்‌ சித்த மேத்த 
நீலமயில்‌ தத்த விட்டு வரவேணும்‌ 
ஆடலணி போற்சி லைக்கை வேடுூவர்பு னக்கு றத்தி 
ஆரமது மேத்து சித்ர முலைமீதே 
ஆதரவு பற்றி மேத்த மாமணிநி றைத்த வேற்றி 
ஆறிருதி ருப்பு யத்தில்‌ அணைவீரா 
தேடிமையோர்‌ புத்தி மேத்தி நீடுறநி னைத்த பத்தி 
சீருறவு ளத்தே ரித்த சிவவேளே 
தேறருணை யிற்ற ரித்த சேண்முகடி டத்த டர்த்த 
தேவர்சிறை வேட்டி விட்ட பேருமாளே 


122 


தமர குரங்களுங்‌ காரி ருட்பிழம்பு 
மேழுகிய அங்கமும்‌ பார்வை யிற்கொளுந்து 
தழலுமிழ்‌ கண்களுங்‌ காள மோத்த கோம்பும்‌ 
உளகதக்‌ கடமாமேல்‌ 
தனிவரு மந்தகன்‌ பாசம்‌ விட்டேறிந்து ்‌ - 
அடவரு மேன்றுசிந்‌ தாகு லத்தி ருந்து 
தமரழ மைந்தருஞ்‌ சோக முற்றி ரங்க 
மரணபக்‌ குவமாகாள்‌ 
கமல முகங்களுங்‌ கோம எத்தி லங்கு 
௩கையு கேடூங்கணுங்‌ காதி னிற்று லங்கு 
கனக குதம்பையுந்‌ தோடும்‌ வஜ்ர அங்க * 
தமுமடற்‌ சுடர்வேலுங்‌ 


திருப்புகழ்‌ 93 


கடிதுல கேங்கணுங்‌ தாடி யிட்டூ வந்த 
மயிலுமி லங்கலங்‌ கார போற்ச தங்கை 
கழவலோலி தண்டையங்‌ காலு மோக்க வந்து 
வரமேனக்‌ கருள்கூர்வாய்‌ 
இமகிரி வந்தபோன்‌ பாவை பச்சை வஞ்சி 
அகில தலம்பேறும்‌ பூவை சத்தி யம்பை 
யிளமுலை யின்சேழும்‌ பால்கு டித்தி லங்கு 
மியல்மிமிர்த்‌ திடுவோனே 
இறைவ ரிறைஞ்சரின்‌ றக மப்ர சங்க 
முரைசெய்‌ திடூம்ப்ரசண்‌ டாவி சித்து நீன்ற 
ரணமுக துங்கவேஞ்‌ ௬ரூ டற்பி எந்த 
அயிலுடைக்‌ கதிர்வேலா 
அமண ரடங்கலுங்‌ கூட லிற்றி ரண்டு 
கழுவி லுதைந்துதைகங்‌ தேற விட்டூ நின்ற 
அபிநவ துங்ககங்‌ கா திக்கு மைந்த 
அடியவர்க்‌ கேளியோனே 
அமரர்‌ வணங்குகந்‌ தாகு றத்தி கொங்கை 
தனில்முழு குங்கடம்‌ பாமி குத்த சேஞ்சோ 
லருணை நேடுந்தடங்‌ கோபு ரத்த மர்ந்த 
அறுமுகப்‌ பேருமாளே. 


[23 
முழுகிவட வாமு கத்தி னேழுகனலீ லேபி றக்கு 
முழுமதிரி லாவினுக்கும்‌ வசையாலும்‌ 
மோழியுமட மாத ருக்கு மினியதனி வேயி சைக்கு 
முதியமத ராஜனுக்கு மழியாதே 
புழுகுதிகழ்‌ நீப மத்தி லழசியகு ராநீ ரைத்த 
புயமீதே 


ப துமையினி லாறி ரட்டி 
புணரும்வகை தானி னைத்த துணரும்வகை நீல சித்ர 
போருமயிலி லேறி நித்தம்‌ வரவேணும்‌ 


ட்ட! திருப்புகழ்‌ 
எழுமகர வாவி சுற்று போழி லருணை மாந கர்க்கு 


ளெழுதரிய கோபு ரத்தி லுறைவோனே 
இடைதுவள வேடு வச்சி படமசைய வேக னத்த 
இளமுலைவி டாத சித்ர மணிமார்பா 
சேழுமகுட நாக மொய்த்த ஒழுகுபுனல்‌ வேணி வைத்த 
சிவனைமுத லோது வித்த குருநாதா 
திசைமுகன்மு ராரி மற்று மரியபல தேவ ருற்ற 
சிறையடைய மீள விட்ட பெருமாளே. 
[24 


கருணை சிறிதுமில்‌ பறிதலை நிசிசரர்‌ 
பிசித அசனம றவரிவர்‌ முதலிய 
கலக விபரித வேகுபர சமயிகள்‌ பலர்கூடிக்‌ 
கலக லேன நேறி கெடமுறை முறைமுறை 
கதறி வதறிய குதறிய கலைகோடு 
கருத அரியதை விழிபுனல்‌ வரபொழி குழறாவன்‌ 
புருகி யுனதருள்‌ பரவுகை வரில்விர 
கோழியி லுலகியல்‌ பிணேவிடி லுரைசேய 
லுணர்வு கேடிலுயிர்‌ புணரிரு வினையள றதுபோக 
உதறி லேனதேனு மலமறி லறிவீனி 
லேளிது பேறலேன மறைபறை யறைவதோ 
௫தய மரணமில்‌ பொருளினையருளுவ தொருநாளே 
தருண சததள பரிமள பரிபுர 
சரணி தமனிய தநுதரி திரிபுர 
தகனி கவுரிப வதிபக வதிபயி ரவிசூலீ 
சடில தரியநு பவையுமை திரிபுரை 
சகல புவனமு முதலிய பதிவ்ருதை 
._ சமய முதல்வித னயபகி ரதிசுத சதகோடி 
அருண ரவியினு மழகிய ப்ரபைவீட ்‌ 
கருணை வருணித தனுபர குருபர ்‌ 
அருணை ௩கருறை சரவண-குரவணி - புயவேளே 


திருப்புகழ்‌ 


அடவி சரர்குல மரகத வனிதையு 
மமரர்‌ குமரியு மனவர தமுமரு 
கழகு பேறநிலை பேறவர மருளிய 


125 
இருவர்‌ மயலோ அமளி விதமோ 
எனேன சேயலோ 
இருடி அயன்மா லமர ரடியா 
ரிரையு மோலிதான்‌ 
தோருவ னடியே னலறு மோழிதா 
னோருவர்‌ பரிவாய்‌ 
உனது பததூள்‌ புவன கிரிதா 
னுனது கிருபா 
பரம குருவா யணுவி லசைவாய்‌ 
பவன முதலா 
படையு முடையாய்‌ சகல வடிவாய்‌ 
பழைய வடிவா 
அரியு மயனோ டபய மேனவே 
அயிலை யிருள்மேல்‌ 
அடிமை கோடுூநோய்‌ பொடிகள்‌ படவே 
அருண கிரிவாழ்‌ 
[26 
குமர குருபர குணதர நிசிசர 
திமிர தினகர சரவண பவசிரி 
குமரி சுதபகி ரதிசுத சுரபதி 
குறவர்‌ சிறுமியு மருவிய தீரள்புய 


முருக சரணேன வுருகுதல்‌ சிறிதுமில்‌ 


8 


பேருமாளே. 


அணுகாத 
இவைகேளா 
மொழிவாரோ 
கரமேதோ 
கியபூதப்‌ 
கியவேலா 


விடுவோனே 


பெருமாளே, 


குலமானுங்‌ 


கொடிய வினையனை யவலனை யசடனை யதிமோகக்‌ 


% திருப்புகழ்‌ 


கமரில்‌ விழவிடூு மழகுடை யரிவையர்‌ 
களவி னோடுபோரு ளளவள வருளிய 
கலவி யளறிடை துவளுறும்‌ வெளிறனை யினிதாளக்‌ 
கருணை யடியரோ டருணையி லோருவிசை 
சுருதி புடைதர வருமிரு பரிபுர 
கமல மலரடி கனவிலு நனவிலு மறவேனே 
தமர மிகுதிரை யேறிவளை கடல்‌ கூடல்‌ 
மறுகி யலைபட விடநஈதி யுமிழ்வன 
சமுக முககண பணபணி பதீநேடு வடமாகச்‌ 
சகல வுலகமு நிலைபேற நிறுவிய 
கனக கிரிதிரி தரவேகு கரமலர்‌ 
தளர வினியதோ ரமுதினை யோருதனி கடையாரின்‌ 
றமரர்‌ பசிகேட வுதவிய க்ருபைமுகில்‌ 
அகில புவனமு மளவிடூ குறியவன்‌ 
அளவு கேடியவ னளவிட அரியவன்‌ மருகோனே 
அரவு புனை தரு புநீதரும்‌ வழிபட 
மழலை மோழிகோடூ தேளிதர வோளிதிகழ்‌ 
அறிவையறிவது பொருளேன அருளிய 


பேருமாளே. 
4. திருக்காளத்தி (வாயு) 
12 

சிரத்தா னத்திற்‌ பணியாதே 
ம்‌ சேகத்தோர்‌ பற்றைக்‌ குறியாதே 
வருத்தா மற்றப்‌ . பிலதான 
மலர்த்தாள்‌ வைத்தேத்‌ தனையாள்வாய்‌ 
ஈருத்தா கர்த்தத்‌. துவரேசா 
நீனைத்தார்‌ சித்தத்‌ துறைவோனே 
திருத்தாள்‌ முத்தர்க்‌ கருள்வோனே 


திருக்கா எத்திப்‌ பெருமாளே. 


திருப்புகழ்‌ 97 
128 


பங்கய னர்பேற்‌ றிடுஞ்ச ராசர 
அண்டம்‌ தாயுற்‌ றிருந்த பார்மிசை 
பஞ்சவர்‌ கூடித்‌ திரண்ட தோர்ஈர உருவாயே 
பந்தம தாகப்‌ பிணிந்த ஆசையில்‌ 
இங்கித மாகத்‌ திரிந்து மாதர்கள்‌ 
பண்பொழி சூதைக்‌ கடந்தி டாதுழல்‌ படிறாயே 
சங்கட னாகித்‌ தளர்ந்து நோய்வினை 
வந்துடல்‌ மூடக்‌ கலங்கி டாமதி 
தந்தடி யேனைப்‌ புரந்தி டாயுன தருளாலே 
சங்கரர்‌ வாமத்‌ திருந்த நூபுர 
சுந்தரி யாதித்‌ தருஞ்சு தாபத 
. தண்டைய னேகுக்‌ குடம்பதாகையின்‌ முருகோனே 
திங்களு லாவப்‌ பணிந்த வேணியர்‌ 
பொங்கர வாடப்‌ புனைந்த மார்பினர்‌ 
திண்சிலை சூலத்‌ தழுந்து பாணியர்‌ நேடிதாழ்வார்‌ 
சிந்துவி லேயுற்‌ றேழுந்த காளவி 
டங்கள மீதிற்‌ சிறந்த சோதியர்‌ 
திண்புய மீதிற்‌ றவழ்ந்து வீறிய குருநாதா 
சிங்கம தாகத்‌ திரிந்த மால்கேரு 
வம்போடி யாகப்‌ பறந்து சீறிய 
சிம்புள தாகச்‌ சிறந்த காவேன வருகோமுன்‌ 
செங்கதி ரோனைக்‌ கடிந்த தீவினை 
துஞ்சிட வேற்‌ றவஞ்சேய்‌ தேறிய 
தேன்கயி லாயத்‌ தமர்ந்து வாழ்வருள்‌ பேருமாளே, 
௪. கிதம்பரம்‌ (ஆகாயம்‌) 
129 


சுடரனைய திருமேனி யுடையழகு முதுஞான . 
சோருபகிரி யிடமேவு முகமாறும்‌ 


7 


96 திருப்புகழ்‌ 


சுரர்தேரிய லளிபாட மழலைகதி நறைபாய 


துகிரிதழின்‌ மோழிவேத மணம்லீச 
அடர்பவள வோளிபாய அரியபரி புரமாட 
அயில்கரமோ டேழில்தோகை மயிலேறி 
அடியனிரு வினைநீறு பட அமர ரிதுபூரை 
அதிசயமே னருள்பாட வரவேணும்‌ 
விடைபரவி அயன்மாலோ டமரர்முனி கணமோட 
மிடறடைய விடம்வாரி யருள்காதன்‌ 
..மினலனைய இடைமாது இடமருவு குருநாதன்‌ 
மிகமகிழ அநுபூதி யருள்வோனே 
இடர்கலிகள்‌ பிணியோட எனையுமருள்‌ குறமாதி 
இ னிணையிளரிர்‌ முலைமார்பி னணைமார்பா 
இனியமுது புலிபாத னுட னரவு சதகோடி 
யிருடியர்கள்‌ புகழ்ஞான டபருமாளே. 
180 


அவகுண விரகனை வேதாள ரூபனை 
அசடனை மசடனை ஆசார ஈனனை 
அகதியை மறவனை ஆதாளி வாயனை அஞ்சுபூத்ம்‌ 
._ அடைசிய சவடனை மோடாதி மோடனை 
்‌ அழிகரு வழிவரு வீணாதி வீணனை 
அழுகலை யவீசலை ஆருன ஷணனை  அன்பிலாத 
கவடனை விகடனை நானா விகாரனை 
வெகுளியை வேகுவித மூதேவீ மூடிய 
கலியனை அலியனை ஆதேச வாழ்வனை வேம்பிவீழுங்‌ 
களியனை யறிவுரை பேணாத மாநுட 
கசனியை யசனியை மாபாத னாகிய 
கதியில்‌ தனையடி நாயேனை யாளுவ தேந்தநாளோ 


திருப்புகழ்‌ 99 


மவுலியி லழகிய பாதாள லோகனு 
மரகத முழுகிய காகோத ராஜனு 
மநுகேறி யுடன்வளர்‌ சோணாடர்‌ கோனுட்‌ 
னும்பர்சேரும்‌ 
மகபதி புகழ்புலி யூர்வாழு நாயகர்‌ 
மடமயில்‌ மகிழ்வுற வானாடர்‌ கோவேன 
மலைமக ஞூமைதரு வாழ்வே மனோகர மன்றுளாடும்‌ 
சிவசிவ ஹரஹர தேவா ௩மோநம 
தேரிசன பரகதி யானாய்‌ நமோ௩ம 
திசையினு மிசையினும்‌ வாழ்வே ௩மோக௩ம 
செஞ்சோல்சேருக்‌ 
திருதரு கலவி மணாளா ௩மோநம 
திரிபுர மேரிசேய்த கோவே ௩மோ௩ம 
ஜெயஜெய ஹரஹர தேவா சுராதிபர்‌ . தம்பிரானே. 


191 
எழுகட்ல்மணலை அளவிடி னதிக - 
மேனதிடர்‌ பிறவி அவதாரம்‌ 
இனியுன தபய மேனதுயி ர௬ுடலு 
மினியுடல்‌ விடுக முடியாது 
கழுகோடூ ஈரியு மேரிபுவி மறலி 
கமலனு மிகவு மயர்வானார்‌ 
கடனுன தமய மடிமையு னடிமை 
கடுகியு னடிகள்‌ தருவாயே 
விழுதிக.ழழகி மரகத வடிவி 
்‌.. விமலிமு னருளு முருகோனே 
விரிதல மேரிய குலகிரி நேரிய ்‌ 
... விசைபெறுமயிலில்‌ . ்‌ வருவோனே 
எழுகடல்‌ குமுற அவுணர்க ளுயிரை 
யிரைகோளும்‌ அயிலை யுடையோனே 


த தவ்கான்‌ முநிவர்‌ பரவிய புலியு 


நினில்௩ட மருவு .. பெருமாளே. 


100 திருப்புகழ்‌ 
182 
காவி யுடுத்தும்‌ தாழ்சடை வைத்துங்‌ 
காடூகள்‌ புக்குக்‌ 
காய்கனி துய்த்துங்‌ காயமோ நுத்துங்‌ 
காசினி முற்றுக்‌ 
சீவ னோடூக்கம்‌ பூத வோடுக்கந்‌ 
தேற வுதிக்கும்‌ 
தீப விளக்கங்‌ காண எனக்குன்‌ 
__ சீதள பத்மந்‌ 
பாவ நிறத்தின்‌ தாருக வர்க்கம்‌ 
பாழ்பட வுக்ரந்‌ 
பாணிகள்‌ கோட்டும்‌ பேய்கள்‌ பிதற்றும்‌ 
பாடலை மேச்சுங்‌ 
தூவிகள்‌ நிற்குஞ்‌ சாலி வளைக்குஞ்‌ 
சோலை சிறக்கும்‌ 
சூரர்‌ மிகக்கோண்‌ டாட நடிக்குக்‌ 
ப தோகை நடத்தும்‌ 


0] 


குகனே குருபர னேயேன கேஞ்சிற்‌ 
புகழ அருள்காடூ நாவினி லின்பக்‌ 
குழுளி சிவவமு தூறுக வுந்திப்‌ 
கோடிய இருவினை மூலமும்‌ வஞ்சக்‌ 
கலிகள்‌ பிணியிவை வேரோடு சிந்திக்‌ 
குலைய ௩மசிவ யோடூமன கொஞ்சிக்‌ 
ப்குலு மிரவுமி லாவேளி யின்புக்‌ 
குறுகி யிணையிலி நாடக செம்போற்‌ 
பரம கதியிது வாமேன சிந்தித்‌ 


குடுமாறிக்‌ 
திரியாதே 
பரஞான 
தருவாயே 


தருவீரா 


கதிர்வேலா 


புலியூரா 


பெருமாளே. 


பசியாறிக்‌ 
களிகூரப்‌ 


தழகாகப்‌ 


திருப்புகழ்‌ 101 


பவள மனதிரு மேனியு டன்‌ போற்‌ 
சரண அடியவ ரார்மன வம்போற்‌ 
றருண சரண்மயி லேறியு னம்போற்‌ கழல்தாராய்‌ 


தகுட தகுதகு தாதக தந்தத்‌ 

திகுட திகுதிகு தீதக தோந்தத்‌ 

தடூடூ டூடூடூடூ டாடக டிங்குட்‌ டியல்தாளம்‌ 
- தபலை திமிலைகள்‌ பூரிகை பம்பைக்‌ 

கரடி தமருகம்‌ வீணைகள்‌ போங்கத்‌ 

தடிய ழனவுக மாருத சண்டச்‌ சமரேறிக்‌ 
ககன மறைபட ஆடிய சேசம்புட்‌ 

பசிகள்‌ தணிவுற சூரர்கள்‌ மங்கக்‌ 

.. கடல்க ளெறிபட நாகமு மஞ்சத்‌ தோடும்வேலா 
கயிலை மலைதனி லாடிய தந்தைக்‌ 
குருக மனமுன நாடியே கோஞ்சிக்‌ 
கனக சபைதனில்‌ மேவிய-கந்தப்‌ பெருமாளே. 


194 


கட்டி முண்டகர பாலீ யங்கிதனை 
மூட்டி யண்டமொடு தாவி விந்துவோலி 
கத்த மந்திரவ தான வேண்புரவி மிசையறிக்‌ 
கற்ப கந்‌தேருவில்‌ வீதி கொண்டுசுடர்‌ 
பட்டி மண்டபமு டாடி யிந்துவோடு 
கட்டி விந்துபிசகாமல்‌ வேண்பொடிகோ டசையாமல்‌ 


சுட்டு வேம்புரநி டக விஞ்சைகொடுூ 
தத்து வங்கள்விழ சாடி யேண்‌் குணவர்‌ 
சொர்க்கம்‌ வந்துகையு ளாக எந்தைபத முறமேவித்‌ 
துக்கம்‌ வேந்துவிழ ஞான முண்டுகுடில்‌ 
- வச்சி ரங்களென மேனி தங்கமுற 
சுத்த கம்புகுத வேத விந்தையோடு புகழ்வேனோ 


10% திருப்புகழ்‌ 


எட்டி ரண்டூமறி யாத என்‌ சேவியி 
லேட்டி ரண்டூமிது வாமி லிங்கமேன 
எட்டி ரண்டும்வேளி யாமோ ழிந்தகுரு முருகோனே 
எட்டி ரண்டுதிசை யோட சேங்குருதி 
யட்டி ரண்டுமுரு வாகி வஞ்சகர்மே 
லேட்டி ரண்டுதிசை யோர்கள்‌ போன்றஅயில்‌ 
விடுவோனே 
சேட்டி யேனறுசிவ காமி தன்பதியில்‌ 
கட்டு சேங்கைவளை கூறு மேந்தையிட 
சித்த முங்குளிர நாதி வண்போருளை நவில்வோனே 
சேட்டி யேன்றுவன மேவி யின்பரச 
சத்தி யின்சேயலி னாளை யன்புருக 
தட்டி வந்துபுலி யூரின்‌ மன்றுள்வளர்‌ பெருமாளே, 
185 
வந்து வந்துவித்‌ தூறி யேன்றனுடல்‌ 
வேந்து வேந்துவிட்‌ டோட நோந்துயிரும்‌ 
வஞ்சி னங்களிற்‌ காடு கோண்டவடி வங்களாலே 
மங்கி மங்கிவிட்‌ டேனை யுன்றனது 
சிந்தை சந்தோவஷித்‌ தாளு கோண்டருள 
வந்து சிந்துரத்‌ தேறி யண்டரோடூ தோண்டர்சூழ 
எந்தன்‌ வஞ்சனைக்‌ காடூ சிந்திவிழ 
சந்த ரண்டிசைத்‌ தேவ ரம்பையர்க 
னிந்து பந்தடித்‌ தாடல்‌ கொண்டுவர மந்திமேவும்‌ 
எண்க டம்பணித்‌ தோளு மம்போன்முடி 
சுந்த ரந்திருப்‌ பாத பங்கயமும்‌ 
என்றன்முந்துறத்தோணியுன்றனது சிந்தைதாராய்‌ 
அந்த ரந்திகைத்‌ தோட விஞ்சையர்கள்‌ 
சிந்தை மந்திரத்‌ தோட கேந்தருவ 
ரம்புயன்சலித்தோடஎண்டிசையையுண்டமாயோன்‌ 


திருப்புகழ்‌ ்‌ 108 


அஞ்சி யுன்பதச்‌ சேவை தந்திடேன 

வந்த வேஞ்சினர்க்‌ காடேரிந்துவிழ 

அங்கி யின்குணக்‌ கோலை யுந்திவிடு சேங்கைவேலா 

சிந்து ரம்பணக்‌ கோடு கோங்கைகுற 

மங்கை யின்புறத்‌ தோள ணைந்துருக 

சிந்து ரந்தனைச்‌ சீர்ம ணம்புணர்டகல்‌ கந்தவேளே 
சிந்தி முன்புரக்‌ காடு மங்கககை 

கோண்ட செந்தழற்‌ கோல ரண்டர்புகழ்‌ 


சேம்போ னம்பலத்‌ தாடு மம்பலவர்‌ தம்பிரானே. 
186 
மச்சமேச்சு சூத்ரம்‌ ரத்தபித்த மூத்ரம்‌ 
வைச்சிறைச்ச பாத்ர 'மநுபோகம்‌ 
மட்கவிட்ட சேக்கை உட்புழுத்த வாழ்க்கை 
மட்குலப்ப தார்த்த மிடிபாறை 
எய்ச்சிளேச்ச பேய்க்கு மேய்ச்சிளைச்ச நாய்க்கு 
மேய்ச்சிளைச்ச ஈக்கு மிரையாகும்‌ 
இக்கடத்தை நீக்கி அக்கடத்து ளாக்கி 
இப்படிக்கு மோக்ஷ மருள்வாயே 
பொய்ச்சினத்தை மாற்றி மேய்ச்சினத்தை யேற்றி 
பொற்பதத்து ளாக்கு புலியூரா 
போக்கணத்து நீற்றை யிட்டோருத்த னர்க்கு 
புத்திமேத்த காட்டு புன3வடன்‌ 
பச்சிலைக்கும்‌ வாய்க்கு எச்‌ சிலுக்கும்‌ வீக்கு 
பைச்சிலைக்கு மாட்கோ ளரன்வாழ்வே 


. பத்திசித்தி காட்டி அத்தர்சித்த. மீட்ட 
பத்தருக்கு வாய்த்த பெருமாளே. 
187 
நாலுசது ரத்த பஞ்சறை மூலகம லத்தி லங்கியை 
நாடியின டத்தி மந்திர பந்தியாலே 


104 திருபபுகழ 


நாரண புரத்தி லிந்துவி னூடுற இணக்கி நன்சுடர்‌ 


நாறிசை நடத்தி மண்டல சந்தியாறிற்‌ 
கோலமு முதிப்ப கண்டுள நாலினை மறித்தி தம்பேறு 
கோவேன முழக்கு சங்கோலி விந்துநாதங்‌ 
கூடிய முகப்பி லிந்திர வானவமு தத்‌ த யுண்டோரு 
கோடி நடனப்ப தஞ்சபை யேன்‌ றுசேர்வேன்‌ 
ஆலமல ருற்ற சம்பவி வேரிலி குலக்கொ முந்திலி 
ஆரணர்‌ தலைக்க லங்கோளி செம்போன்வாசி 
ஆணவ மயக்க முங்கலி காமிய மகற்றி யேன்றனை 
ஆளுமை பரத்தி கந்தரி தந்தசேயே 
வேலதை யேடுத்து மிந்திரர்‌ மால்விதி பிழைக்க வஞ்சகர்‌ 
வீடேரி கொளுத்தி யேண்கட லுண்டவேலா, 
வேதசது ரத்தர்‌ தேன்புலி யூரூறை யோருத்தி பங்கினர்‌ 
. வீறு௩ட னர்க்கி சைந்தருள்‌ தம்பிரானே. 
காசி 
188 
வேழ முண்ட விளாகனி யதுபோல 
மேனி கோண்டூ வியாபக மயலூறி 
நாளு மிண்டர்கள்‌ போல்மிக அயர்வாகி 
நானு நைந்து விடாதருள்‌ புரிவாயே 
மாள அன்றம ணீசர்கள்‌ கழுவேற 
வாதில்‌ வேன்ற சிகாமணி மயில்வீரா 
காள கண்ட ஸனுமாபதி தருபாலா 
காசி கங்கையில்‌ மேவிய பேருமாளே. 
அவிநாசி 
189. 


மனத்தி ரைந்தேழு மீளையு மேலிட 
கறுத்த குஞ்சியு மே௩ரை யாயிட 
"மலர்க்சு ணண்டிரு ளாசியு மேகடை தடுமாறி 


திருப்புக்ழ்‌ 108 
வருத்த முந்தர தாய்மனை யாள்மக 
வேறுத்தி டங்கிளை யோருடன்‌ யாவரும்‌ 
வசைக்கு றுஞ்சோலி னால்மிக வேதின ஈகையாட்‌ 


எனைக்க டந்திடு பாசமு மேகோடூ 
சினத்து வந்தேதிர்‌ சூலமு மேகையி 
லெடுத்தே றிந்தழல்‌ வாய்விட வேபய முறவேதான்‌ 
இழுக்க வந்திடு தூதர்க ளானவர்‌ 
பிடிக்கு முன்புன தாள்மல ராகிய 
இணைப்ப தந்தர வேமயில்‌ மீதினில்‌ வரவேணும்‌ 


கனத்த சேந்தமி ழால்நினை -யேதின 
நினைக்க வுந்தரு வாயுன தாரருள்‌ 
கருத்தி ருந்துறை வாயேன தாருயிர்‌ 
கடற்ச லந்தனி லேயோளி சூரனை 
யுடற்ப குந்திரு கூறேன வேயது 
கதித்தே முந்தோரு சேவலு மாமயில்‌ விடும்வேலா 


துணையாகக்‌ 


அனத்த னுங்கம லாலய மீதுறை 
திருக்க லந்திடூு மாலடி நேடிய 
அரற்க ரும்போருள்‌ தானுரை கூறிய 
அறத்தை யுந்தரு வோர்கன பூசுரர்‌ 
நினைத்தி னந்தோழு வாரம ராய்புரி 
யருட்சே றிந்தவி நாசியுள்‌ மேவிய பேருமாளே. 


திருமயிலை 
140 


குமரேசா 


'கடியவேக மாறாத விரதஜூத ராபாதர்‌ ்‌ 
கலகமேசேய்‌ பாழ்மூடர்‌ ... வினைவேடர்‌ 
கபடவீன ராகாத இயல்புகாடி யேநீடு 


கனவிகார மேபேசி நெ.றிபேணாக்‌ 


106 திருப்புகழ்‌ 


கோடியனேது மோராது விரகசால மேமூடூ 


குடிலின்‌மேவி யேகாளு மடியாதே 
. குலவதோகை மீதாறு முகமும்வேலு மீராறு 
குவளைவாகும்‌ நேர்காண வருவாயே 
படியினோடூ மாமேரு அதிரவீசி யேசேட 
பணமுமாட வேநீடு வரைசாடிப்‌ 
பரவையாழி நீர்மோத நிருதர்மாள வானாடூ 
பதியதாக வேலேவு மயில்வீரா 
வடிவுலாவி யாகாச மிளிர்‌ பலாவி னீள்சோலை 
வனசவாவி பூவோடை வயலோடே 


மணிசேய்மாட மாமேடை சிகரமோடூ வாகான 
மயிலைமேவி வாழ்தேவர்‌ 


திருவடமுல்லைவாயில்‌ 
ங்க 
அணிசேவ்வி யார்திரை சூழ்புவி 
தனநிவ்வி யேகரை யேறிட 
அறிவில்லி யாமடி. யேனிட 
அருள்வல்லை யோடேடு நாளின 
மிருளில்லி லேயிடு மோவுன 
தருளில்லை யோஇன மானவை யறியேனே 
குணவில்ல தாமக மேரினை 
யணிசேல்வி யாயரு ணாசல 
குருவல்ல மாதவ மேபெறு 


பேருமாளே.. 


ர துதீர 


குணசாத 
குடிலில்ல மேதரு நாளெது 
்‌ மோழி௩கல்ல யோகவ ரேபணி 
குணவல்ல வாசிவ னேசிவ குருநாதா 


'பணிகோள்ளி மாகண பூதமோ 
டமர்கள்ளி. கானக நாடக 


பரமேல்லி யார்பர மேஸ்வரி தருகோவே 


திருப்புகழ்‌ 407 


படரல்லி மாமலர்‌ பாணம 
துடைவில்லீ மாமத னாரனை 
பரிசேல்வி யார்மரு காகுர முருகேசா 


மணமோல்லை யாகி நஈகாகன 
தனவல்லீ மோகன மோடமர்‌ 
மகிழ்தில்லை மா௩ட மாடின ரருள்பாலா 
மருமல்லீ மாவன நீடிய 
பொோழில்மேல்லி காவன மாடமை 


வடமுல்லை வாயிலின்‌ மேவிய பெருமாளே. 
வயிரவிவனம்‌ 
142 
அருவரை யேடுத்த வீர னேரிபட விரற்க ஞணு 
மரனிட மிருக்கு மாயி யருள்வோனே 
அலைகட லடைத்த ராமன்‌ மிகமன மகிழ்ச்சி கூரு 
மணிமயில்‌ நடத்து மாசை மருகோனே 
பருதியி னோளிக்கண்‌ வீறும்‌ அறுமுக நிரைத்த தோள்ப 
னிருகர மிகுத்த பார முருகாறின்‌ 
பதமல ருளத்தி னாளும்‌ நினைவுறு கருத்தர்‌ தாள்கள்‌ 
பணியவு மேனக்கு ஞானம்‌ அருள்வாயே 
சுருதிக ஞூரைத்த வேத னுரைமோழி தனக்கு ளாதி 
சோலுவேன வுரைத்த ஞான குருநாதா 


சுரர்பதி தழைத்து வாழ அமர்சிறை யனைத்து மீள 
துணிபட அரக்கர்‌ மாள விடும்வேலா 
மருமலர்‌ மணக்கும்‌ வாச நிறைதரு தருக்கள்‌ சூழும்‌ ர 
வயல்புடை கிடக்கு நீல மலர்வாவி 

வளமுறு தடத்தி னோடு சரஸ்வதி நதிக்கண்‌ வீறு 
வயிரவி வனத்தில்‌ மேவு பெருமாளே. 


108 திருப்புகழ்‌ 


திருக்குரங்காடுதுறை 
149 


அலங்கார முடிக்கிரணத்‌ 
திரண்டாறு முகத்தழகிற்‌ 
கசைந்தாடு குழைக்கவசத்‌ 
அலந்தாம மணித்திரளைப்‌ 
புரண்டாட நிரைத்தகரத்‌ 
தணிந்தாழி வனைக்கடகச்‌ 


சிலம்போடூ மணிச்சுருதிச்‌ 
சலங்கோசை மிகுத்ததிரச்‌ 
சிவந்தேறி மணத்தமலர்ப்‌ 

திமிந்தோதி திமித்திமிதித்‌ 
தனந்தான தனத்தனனத்‌ 
தினந்தோறு நடிப்பதுமற்‌ 


இலங்கேசர்‌ வனத்துள்வனக்‌ 
குரங்கேவி யழற்புகையிட்‌ 
டிளந்தாது மலர்த்திருவைச்‌ 
இளங்காள முகிற்கடூமைச்‌ 
சரங்கோடூ கரத்திலேடுத்‌ 
. திருங்கான ௩டக்குமவற்‌ 


குலங்கோடூ படைத்தசுரப்‌ 
பேருஞ்சேனை யழிக்கமுனைக்‌ 
கோடுந்தாரை வெயிற்கயிலைத்‌ 
'கொழுங்காவின்‌ மலர்ப்போழிலிற்‌ 
கரும்பாலை புணர்க்குமிசைக்‌ 
குர்ங்காடு துறைக்குமரப்‌ 


திரடோஸனும்‌ 


சுடர்வேலுஞ்‌ 


புனைபாதந்‌ 


புகல்வேனறோ 


சிறைமீளும்‌ 


கினியோனே 


தொடும்வீரா 


பேருமாளே. 


திருப்புகழ்‌ 109 


கூந்தலூர்‌ 
344 


தரையினில்‌ வேகுவழி சார்ந்த மூடனை 
வேறியனை நிறைபோறை வேண்டி டாமத 
சடலனை மகிமைகள்‌ தாழ்ந்த வீணனை மிகுகேள்லி 


தவநெறி தனைவிடு தாண்டு காலியை 
யவமதி யதனில்போ லாங்கு தீமைசேய்‌ 
சமடனை வலியஅ௮ சாங்க மாகிய தமியேனை 


விரைசேறி குழலியர்‌ வீம்பு நாரியர்‌ 
மதிமுக வனிதையர்‌ வாஞ்சை மோகியர்‌ 
விழிவலை மகளிரோ டாங்கு கூடிய வினையேனை 


வேகுமல ரதுகொடூ வேண்டி யாகிலு 
மொருமல ரிலைகோடூ மோர்ந்து யானுனை 
விதமுறு பரிவோடு வீழ்ந்து தாடோழ 
அருள்வாமே 


ஒருபது சிரமிசை போந்த ராவண 
னிருபது புயமுட னேந்து மேதியு 
மோருகணை தனிலற வாங்கு மாயவன்‌ மருகோனே 
உனதடி யவர்புக ழாய்ந்த நூலின 
ரமரர்கள்‌ முனிவர்க ளீந்த பாலகர்‌ 
உயர்கதி பேறஅரு ளோங்கு மாமயி 
லுறைவோனே 
குரைகழல்‌ பணிவோடு கூம்பி டார்போரு 
களமிசை யறமது தீர்ந்த சூரர்கள்‌ 
குலமுழு தனைவரு மாய்ந்து தூளேழ முனிவோனே 
கொடுவிட மதுதனை வாங்கி யேதிரு 
மிடறினி லிருவேன ஏந்து மீசுரர்‌ 
குருபர னேன வரு கூந்த லூருறை பெருமாளே. 


11௦ திருப்புகழ்‌ 


திருவிடைமருதூர்‌ 
145 


அறுகுநுனி பனியனைய சிறியதுளி பேரியதோரு 
ஆக மாகியோர்‌-பால ரூபமாய்‌ 
அருமதலை குதலைமோழி தனிலுருசி யவருடைய 
ஆயி தாதையார்‌ மாய மோகமாய்‌ 
அருமையினி லருமையிட மோளுமோளேன வுடல்வளர 
ஆளு மேளமாய்‌ வால ரூபமாய்‌ 
அவரோரு பேரியோராய்‌ 
அழகுபேறு ௩டையடைய கிறுதுபடூ மோழிபழகி 
ஆவி யாயவோர்‌ தேவி மாருமாய்‌ 
விழுசுவரை யரிவையர்கள்‌ படூகுழியை நிலைமையேன 
வீடு வாசலாய்‌ மாட கூடமாய்‌ 
அணுவளவு தவிடூமிக பிதிரவிட மனமிறுகி 
ஆசை யாளராய்‌ ஊசி வாசியாய்‌ 
அவியுறு சுடர்போலே 
வேறுமிடிய 6னொருதவசி யமுதுபடை யேனுமளவில்‌ 
மேலை வீடுகேள்‌ கீழை வீடுகேள்‌ 
..திடூதிடேன நுழைவதன்முன்‌ எதிர்முடுகி யவர்களோடூ 
சீறி ஞாளிபோல்‌ ஏறி வீழ்வதாய்‌ ்‌ 
விரகினோடுூ வருபோருள்கள்‌. சுவறியிட மோழியுமோரு 
வீணி யார்சோலே மேல தாயிடா 
விதிதனை நினையாதே 
மினுகுமினு கேனுமுடல மறமுறுகி நேகிழ்வுறவும்‌ 
வீணர்‌ சேவையே பூணு பாவியாய்‌ ்‌ 
மறுமையுள தேனுமவரை விடூம்லிழலை யதனின்வரு 
்‌ வார்கள்‌ போகுவார்‌ காணு மோஎனா 
விடுதுறவு பேரியவரை மறையவரை வேடுவேடென 
மேள மேசோலாய்‌ ஆளி :வாயராய்‌ 


 மிடையற (வருநாளில்‌ 


திருப்புகழ்‌ 111 
வறுமைகளு முடூகிவர வுறுபோருளு நழுவசில 
வாத மூதுகா மாலை சோகைநோய்‌ 
பெருவயிறு வயிறுவலி படூவன்வர இருவிழிகள்‌ 
பீளை சாறிடா ஈளை மேலிடா 
 வழவழேன உமிழுமது கோழகொழேன ஒழுகிவிழ 
வாடி யூனேலாம்‌ நாடி பேதமாய்‌ 
மனையவள்‌ மனம்வேரறாய்‌ 
மறுகமனை யுறுமவர்கள்‌ ௩ணுகுஈணு கேனுமளவில்‌ 
மாதர்‌ சீயேனா வாலர்‌ சீயேனா 
கனவுதனி லீரதமோடூ குதிரைவர நேடியசடூ 
காடு வாவேனா வீடு போவேனா 
வலதழிய விரகழிய வுரைகுழறி விழிசோருகி 
வாயு மேலிடா ஆவி போகுநாள்‌ 
மனிதர்கள்‌ பலபேச 
இறுதியதோ டறுதியேன உறவின்முறை கதறியழ 
ஏழை மாதராள்‌ மோதி மேல்விழா 
எனதுடைமை யேனதடிமை யேனுமறிவு சிறிதுமற 
ஈமோ லேலேனா வாயை ஆவேனா 
இடுகுபறை சிறுபறைகள்‌ திமிலையோடு தவிலறைய 
ஈம தேசமே பேய்கள்‌ சூழ்வதாய்‌ 
எரிதனி லிடும்வாழ்வே 
இணையடிகள்‌ பரவுமுூன தடியவர்கள்‌ பேறுவதுவும்‌ 
ஏசி டார்களோ பாச நாசனே. 
இருவினைமு மலமுமற இறவியோடூ பிறவியற 
ஏக போகமாய்‌ நீயு நானுமாய்‌ 
இறுகும்வகை பரமசுக மதனையரு ளிடைமருதில்‌ 


ஏக நாயகா லோக நாயகா 
இமையவர்‌ பெருமாளே. 


119 திருப்புகழ்‌ 
146 


படியையள விடூநேடிய கோண்டலுஞ்‌ சண்டனும்‌ 
கமரசது மறையமரர்‌ சங்கமுஞ்‌ சம்புவும்‌ 
பரவரிய நிருபன்விர கன்சுடூஞ்‌ சம்பனன்‌ 
சேம்பொன்மேனிம்‌ 
பரமனேழில்‌ புனையுமர வங்களுங்‌ கங்கையுந்‌ 
திருவளரு முளரியொடு திங்களுங்‌ கோன்றையும்‌ 
பரியகுமி ழறுகுகன தும்பையுஞ்‌ சேம்பையுக்‌ 
துன்றுமூலச்‌ 
சடைமுடியி லணியுநல சங்கரன்‌ கும்பிடூங்‌ 
குமரனறு முகவன்மது ரந்தருஞ்‌ சேஞ்சொலன்‌ 
சரவணையில்‌ வருமுதலி கோகந்தகன்‌ கந்தனேன்‌ 
றுய்ந்துபாடித்‌ 
தணியவோலி புகலும்வித மோன்றிலுஞ்‌ சென்றிலன்‌ 
பகிரவோரு தினையளவு பண்புகோண்‌ டண்டிலன்‌ 
தவகேறியி லோழுகிவழி பண்‌ படூங்‌ கங்கணஞ்‌ 
சிந்தியாதோ 
கடுகுபோடி தவிடூபட மந்திரக்‌ தந்திரம்‌ 
பயிலவரு நிருதருட லம்பிளக்‌ தம்பரங்‌ 
கதறிவேகு குருதி௩தி பொங்கிடுஞ்‌ சம்ப்ரமங்‌ 
கண்டுசேரக்‌ 
கழுகுகரி கோடிகருட னங்கேமழுக்‌ தேங்குநின்‌ 
றலகைபல திமிலைகோடூ தந்தனக்‌ தந்தனங்‌ 
கருதியிசை பொசியு௩சை கண்டூகண்‌ டின்புறுக்‌ 
்‌ துங்கவேலா 
, அடல்புனையு மிடை மருதில்‌ வந்திணங்‌ குங்குணம்‌ 
பேரியகுரு பரகுமர சிந்துரஞ்‌ சேன்றடங்‌ 
கடவிதனி லுறைகுமரி சந்திலங்‌ குந்தனந்‌ 
ந தங்குமார்பா 


திருப்புகழ்‌ 113 


அருண்மணி வேயிலிலகு தண்டையம்‌ பங்கயங்‌ 
கருணை போழி வனகழலி லந்தமுந்‌ தம்பமேன்‌ 
றழகுபேற கநேறிவருடி யண்டருந்‌ தோண்டுறுகந்‌ 
தம்பிரானே. 
கும்பகோணம்‌ 
14 


கரியகுழல்‌ சரியமுகம்‌ வேர்வாட வாசமுறு 
களபமுலை புளகமேழ நேரான வேல்விழிகள்‌ 
கயல்போருது-சேயலதேன நீள்பூச லாடநல 
கனிவாயின்‌ 
கமழ்குமுத அதரவிதழ்‌ தேனூறல்‌ பாயமிகு 
கடலமுத முதவியிரு தோள்மாலை தாழவளை 
கலகலேன மோழிபதற மாமோக காதலது 
கரைகாணா 
தேரியணுகு மேழுகுபத மாய்மேவி மேவியிணை 
யிருவருட லோருவரேன நாணாது பாயல்மீசை 
யிளமகளிர்‌ கலவிதனி லேமூழ்கி யாழுகினு 
மிமையாதே 
இரவினிடை துயிலுகினும்‌ யாரோடு பேசுசினும்‌ 
இளமையுமு னழகுபுனை யீராறு தோள்நீரையும்‌ 
இருபதமு மறுமுகமும்‌ யானோத ஞானமதை 
யருள்வாயே 
உரியதல்‌ நேறியில்நம நாராய ணாயவேன 
ஒருமதலை மோழியளவி லோராத கோபமுட 
னுனதிறைவ னேதனிலுள னோதாய டாவேனுமு 
னுறுதூணில்‌, 
உரமுடைய அரிவடிவ தாய்மோதி வீழவிர 
லுகிர்புதைய இரணியனை மார்பீறி வாகைபுனை 
உவணபதி நெடியவனும்‌ வேதாவும்‌ நான்மறையு 
உ முயர்வாக -: 
8 


114 திருப்புகழ்‌ 


வரியளிக ளிசைமுரல. வாகான தோகையிள 


மயிலிடையில்‌ நடனமிட ஆகாச மூடூருவ 
வளற்க்முக்‌ விரிகுலைகள்‌ பூணார மாகியிட 


தன்‌ படைவீடுதி வீடாக நாடிமிக 


மதில்சூழும்‌ 


மழவிடையின்‌ மிசையிவரு சோமீசர்‌ கோயில்தனில்‌ 
மகிழ்வுபேற வுரைமுருக னேபேணு வானவர்கள்‌ 


திருவீழிமிழலை 
148 
எருவாய்‌ கருவாய்‌ தனிலே யுருவா 
யிதுவே பயிராய்‌ 
இவர்போ யவரா யவர்போ யிவரா 
யிதுவே தோடர்பாய்‌ 


ஒருதா யிருதாய்‌ பலகோ டியதா 
. யூடனே யவமா 


ஒருகால்‌ முருகா பரமா குமரா 
உயிர்கா வேனவோ 


முருகா வேனவோர்‌ தரமோ தடியார்‌ 
முடிமே லீணைதா 
முநிவோ ரமரோர்‌ முறையோ வேனவே 
முதுசூ ருரமேல்‌ 
திருமால்‌-பிரமா அறியா தவர்சீர்‌ 
"சிறுவா திருமால்‌ 


பட்‌ மதில்சே ரழகார்‌ போழில்கழ்‌ 
*திருவீ ழியில்வாழ்‌ 


பேருமாளே: 


விளை வாகி 
வெறிபோல 
யழியாதே 
தருள்தாராய்‌ 
ளருள்வோனே 
விடும்வேலா 
மருகோனே 


பேருமாளே. 


திருப்புகழ்‌ 118 
சோமநாதன்மடம்‌ 
149 


ஒருவழிப டாதுமாயை யிருவினைவி டாதுகாளு 
முழலுமநு ராகமோக 
உடலுமுயிர்‌ தானுமாயு னுணர்விலோரு காலிராத 
வுளமுகேகிழ்‌ வாகுமாறு அடியேனுக்‌ 
கிரவுபகல்‌ போனஞான பரமசிவ யோகதீர 
மேனமோழியும்‌ வீசுபாச 
எமபடரை மோதுமோன வுரையிலுப தேசவாளை 
எனதுபகை தீரரீயும்‌ அருள்வாயே 
அரிவையோரு பாகமான அருணகிரி நாதர்பூசை 
அடைவுதவ ர துபேணும்‌ அறிவாளன்‌ 
அமணர்குல காலனாகும்‌ அரியதவ ராஜராஜன்‌ 
அவனிபுகழ்‌ சோமநாதன்‌ 
முருகபோரு சூரர்சேனை முறியவட மேருவீழ்‌. 
முகரசல ராசிவேக 
மொழியுமடி யார்கள்கோடி குறைகருதி னாலும்வேறு 
முனியஅறி யாததேவர்‌ பேருமாளே, 


அநுபோகம்‌ 


கனகோப 


மடமேவும்‌ 


முனிவோனே 


பெறரியமடம்‌ 
ப 150. 
கலகவிழி மாமகளிர்‌ கைக்குளே யாய்ப்போய்‌ 
களவுமத னூல்பலப டித்தவா வேட்கை க 
கனதனமு மார்புமுற லிச்சையா லார்த்து கழுநீரார்‌ 
. கமழ்நறைச வாதுபுழு கைத்துழாய்‌ வார்த்து 
நிலவரசு நாடறிய கட்டில்போட்‌ டார்ச்சேய்‌ 
.கருமமறியாதுசிறு புத்தியால்‌ வாழ்க்கை கருதர்‌தே 


116 திருப்புகழ்‌ 


தலமடைசு சாளரமு கப்பிலே காத்து இ இ 
நிறைபவுசு வாழ்வரசு சத்யமே வாய்த்த 
தேனவுருகி யோடியோரு சற்றுளே வார்த்தை 
தடுமாறித்‌ 
தழுவியநு ராகமும்வி ஊைத்துமா யாக்கை 
தனையுமரு நாளையும வத்தீலே போக்கு . 
தலையறிவி லேனை கேறி நிற்கநீ தீகை தரவேணும்‌ 


அலசில்தமி ழாலுயர்ச மர்த்தனே போற்றி 
அருணைநகர்‌ கோபுரவி ருப்பனே போற்றி 
அடல்மயில்ந டாவியப்ரி யத்தனே போற்றி 
அவதான 
அறுமுகசு வாமீயேனும்‌ அத்தனே போற்றி 
அகிலதல மோடிவரு நிர்த்தனே போற்றி 
அருணகிரி நாதஎனும்‌ அப்பனே போற்றி அசுரேசர்‌ 


பேலமடிய வேல்வீடூக ரத்தனே போற்றி 
கரதலக பாலிகுரு வித்தனே போற்றி 
பெரியகுற மாதணைபு யத்தனே போற்றி 
பெருவாழ்வாம்‌ 
பிரமனறி யாவிரத தச்மீணா மூர்த்தி 
பரசமய கோளரித வத்தினால்‌ வாய்த்த 
பேரியமட மேவியசு கத்தனே.யோக்யர்‌ பேருமாளே. 


ஸ்ரீ முட்டம்‌ 
151 
கழைமுத்து மாலை புயல்முத்து மாலை 
கரிமுத்து மாலை மலைமேவுங்‌ 
கடிமுத்து மாலை வளைமுத்து மாலை 
கடல்முத்து மாலை யரவீனும்‌ 


திருப்புகழ்‌ 
அழல்முத்து மாலை யிவைமுற்று மார்பி 
னடைவோத்து லாவ 
அடர்பச்சை மாவி லருளிற்பே ணோடூ 
மடிமைக்கு ழாமோ 
மழையோத்த சோதி குயில்தத்தை போலு 
மழலைச்சோ லாயி 
மதமத்த நீல களநித்த நாதர்‌ 
மகிழ்சத்தி யீனு 
சழுமுத்து மார்பி னமுதத்தெய்‌ வானை 
திருமுத்தி மாதின்‌ 
சிறையிட்ட சூரர்‌ தளைவேட்டி ஞான 
திருமுட்ட மேவு 


தேவனூர்‌ 
152 


காணா ணாதது உருவோ டருவது 
பேசோ ணாதது உரையே தருவது 


117 
அடியேனமுன்‌ 
டருள்வாயே 
யேமையீனு 
முருகோனே 


மணவாளா 


பேருமாளே. 


காணு நான்மறை முடிவாய்‌ நிறைவது பஞ்சபூதக்‌ 


காய பாசம தனிலே யுறைவது 
மாய மாயுட லறியா வகையது 
காய மானவ ரேதிரே யவரேன 


பேணோ ணாதது வெளியே யோளியது 
மாய னாரய னறியா வகையது 
பேத பேதமோ டூலகாய்‌ வளர்வது 
பேரு மாய்கலை. யறிவாய்‌ துரியவ 
தீத மானது வினையேன்‌ முடிதவ 
'பேறு மாயருள்‌ நிறைவாய்‌ விளைவது 


வந்துபேசிப்‌ 
விந்துநாதப்‌ 


ஒன்றுநீமே 


118 திருப்புகழ்‌ 


வீணொ ணாதேன அமையா தசுரரை 
நூறி யேயுயிர்‌ நமனீ கோளுவேன 
வேல்க டாவிய கரனே யுமைமுலை யுண்டகோவே 


வேத நான்முக மறையோ னஜோடூம்விளை 
யாடி யேகுடூ மியிலே கரமோடு 
வீற மோதின மறவா குறவர்கு றிஞ்சியூடே 
சேனோ ணாயிடூ மிதண்்‌ மே லரிவையை 


மேவி யேமயல்‌ கோளலீ லைகள்சேய்து 
சேர நாடிய திருடா அருடரு கந்தவேளே 


சேரோ னணாவகை வேளியே திரியுமேய்ஞ்‌ 
ஞான யோகிக ஞளமே யுறைதரு 


தேவ ஜூர்வரு குமரா வமரர்கள்‌ தம்பிரானே, 
154 
தார காசு ரன்ச ரிந்து வீழ வேரு டன்ப றிந்து 
சாதி பூத ரங்கு லுங்க முதுமீனச்‌ 
சாக ரோதை யங்கு ழம்பி நீடு தீகோ ஞூந்த அன்று 
தாரை வேல்தோ டூங்க டம்ப மததாரை 
ஆர வார வும்பர்‌ கும்ப வார ணாச லம்போ ருந்து 
மானை யாளு நின்ற குன்ற மறமானும்‌ 
ஆசை கூரு ௩ண்ப என்று மாம யூர கந்த என்றும்‌ 
ஆவல்‌ தீர என்று நீன்று - புகழ்வேனோ 
பார மார்த ழும்பர்‌ சேம்பொன்‌ மேனியாளர்‌ கங்கை வேண்க 
பால மாலை கொன்றை தும்பை சிறுதாளி 


ட பார மாசு ணங்கள்‌ சிந்து வார வார மேன்ப டம்பு 
பானல்‌ கூவி எங்க ரந்தை அறுகோடே 


திருப்புக்ழ்‌ 119 


சேர வேம ணந்த நம்ப ரிச னாரி டஞ்சி றந்த. 


சீத ளார விந்த வஞ்சி பெருவாழ்வே 
தேவர்‌ யாவ ருந்தி ரண்டு பாரின்‌ மீது வந்தி றைஞ்சு 
தேவ ஜூர்வி ளங்க வந்த பெருமாளே 
உத்தரமேரூர்‌ 
154 
சுருதி மறைக ளிருகாலு திசையி லதிபர்‌ முனிவோர்கள்‌ 
துகளி லிருடி யெழுபேர்கள்‌ சுடர்மூவர்‌ 


சோலவில்‌ முடிவில்‌ முகியாத பகுதி புருடர்‌ நவநாதர்‌ 
தோலைவி லுடூவி னுலகோர்கள்‌ மறையோர்கள்‌ 
அரிய சமய மோருகோடி அமரர்‌ சரணர்‌ சதகோடி. 
அரியு மயனு மோருகோடி யிவர்கூடி 
அறிய அறிய அறியாத அடிக எறிய அடியேனும்‌ 
அறிவு எறியு மறிவூற அருள்வாயே 
வரைகள்‌ தவிடூ பொடியாக நிருதர்‌ பதியும்‌ அழிவாக : 
மகர சலதி அளருக்‌ முதுகூரும்‌ 
மடிய அலகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக 
மவுலி சிதறி இரைதேடி வருநாய்கள்‌ 
நரிகள்‌ கொடிகள்‌ பசியாற உதிர ௩திக ளஎலைமோத 
௩மனும்‌ வேருவி யடிபேண 
நளின வுபய கரவேலை முடுகு முருக வடமேரு 
நகரி யுறையு மிமையோர்கள்‌ பெருமாளே. 


க்க 


தோலேலும்பு சீநரம்பு பீளைதுன்று கோழைபோங்கு 

சோரிபிண்ட மாயுருண்டு வடிவான 
தூலபங்க காயம்வம்பி லேசுமக்து நான்மேலிந்து 

சோருமிந்த நோயகன்று துயராற 


மயிலேறி 


ர்‌ திருப்புகழ்‌ 


ஆலமுண்ட கோனகண்ட லோகமுண்ட்‌ மால்விரிஞ்ச 


னாரணங்க ளாகமங்கள்‌ புகழ்தாளும்‌ 
ஆனனங்கள்‌ மூவிரண்டூ மாறிரண்டு தோளுமங்கை 
யாடல்வேன்றி வேலுமேன்று நினை வேறோ 
வாலசந்த்ர சூடிசந்த வேதமந்த்ர ரூபியம்பை 
வாணிபஞ்ச பாணிதந்த முருகோனே 
மாயையைந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து 
வாழ்பேருஞ்‌ சராசரங்க ளஞுறைவோனே 
வேலையன்பு கூரவந்த ஏகதந்த யானைகண்டு 
வேடர்மங்கை யோடியஞ்ச அணைவோனே 
வீரமங்கை வாரிமங்கை பாரின்மங்கை மேவுகின்ற 
மேருமங்கை யாளவந்த பெருமாளே. 
வயலூர்‌ 
156 
-திருவுரூப நேராக அழகதான மாமாய 
திமிர மோக மானார்கள்‌ கலைமூடுஞ்‌ 
சிகரியூடு தேமாலை யடவிபூடூ போயாவி 
சேருகுமால.னாசார வினையேனைக்‌ 
கருவிழாது சீரோதி யடிமைபூண லாமாறு 
கனவிலாள்சு வாமீரின்‌ மயில்வாழ்வுங்‌ 
கருணை வாரி கூரேக முகமும்வீர மாறாத 
கழலுநீப வேல்வாகு மறவேனே 


சருலதேவ தேவாதி நமசிவாய நாமாதி 


சயிலநாரி பாகாதி புதல்வோனே 


சதமகீவல்‌ போர்மேவு குலிசபாணி மால்யானை 
சகசமான சாரீசே யிளையோனே 


திருப்புகழ்‌ 151 
மருவுலோக மீரேழு மளவிடாவோ ணாவான 


வரையில்வீசு தாள்மாயன்‌ மருகோனே 
மநுநீயாய சோணாடூ தலைமையாக வேமேலை 
வயலிமீது வாழ்தேவர்‌ பேருமாளே. 
152 
என்னால்‌ பிறக்கவும்‌ என்னா லிறக்கவும்‌ 
என்னால்‌ துதிக்கவுங்‌ கண்களாலே 
என்னா லழைக்கவும்‌ என்னால்‌ நடக்கவும்‌ 
என்னா லிருக்கவும்‌ பேண்டிர்வீடு 
என்னால்‌ சுகிக்கவும்‌ என்னால்‌ முசிக்கவும்‌ 
என்னால்‌ சலிக்கவும்‌ தொந்தகநோயை 
.. என்னா லெரிக்கவும என்னால்‌ மினைக்கவும்‌ 
என்னால்‌ தரிக்கவும்‌ இங்குகானார்‌ 
கன்னா ருரித்தஎன்‌ மன்னா எனக்குஈல்‌ 
கர்ணா மிர்தப்பதம்‌ தந்தகோவே 
கல்லார்‌ மனத்துட னில்லா மனத்தவ 
கண்ணா டியிற்றடங்‌ கண்டவேலா 
மன்னான தக்கனை முன்னாள்‌ முடித்தலை 
வன்வா ளியிற்கொளுந்‌ தங்கருபன்‌ 
மன்னா குறத்தியின்‌ மன்னா வயற்பதி 
மன்னா முவர்க்கோரு தம்பிரானே. 
திருப்பாதிரிப்புலியூர்‌ 
158 


நிணமோடு குருதி ஈரம்பு மாறிய 
தசைகுடல்‌ மிடையு மேலும்பு தோலிவை 
நிரைநிரை செறியு முடம்பு கோய்படுூ முதுகாயம்‌ 


198 திருப்புகழ்‌ 


நிலைநிலை யுருவ மலங்க ளாவது 
நவதோளை யுடைய குரம்பை யாமிதில்‌ 
நிகழ்தரு போழுதில்‌ முயன்று மாதவ முயவோரும்‌ 
உணர்விலி சேபமுத லோன்று தானிலி 
நிறையிலி முறையிலி யன்பு தானிலி 
உயர்விலி யேனினுமே னேஞ்சு தானினை வழியாமுன்‌ 
ஒருதிரு மரகத துங்க மாமிசை 
யறுமுக மோளிவிட வந்து நான்மறை 
யுபநீட மதனை விளங்க நீயருள்‌ புரிவாயே 


புணரியில்‌ விரவி யேழுந்த ஞாயிறு 
விலகிய புரிசை யிலங்கை வாழ்பதி 
போலமணி மகுட சிரங்கள்‌ தாமோரு பதுமாறிப்‌ 
புவியிடை. யுருள முனிந்து கூர்கணை 
யுறுசிலை வளைய வலிந்து நாடிய 
புயலதி விறலரி விண்டூ மால்திரு மருகோனே 
அணிதரு கயிலை நடுங்க வோரேழு 
.. குலகிரி யடைய இடிந்து தூளேழ 
அலையெறி யுததி குழம்ப வேல்விடு முருகோனே 
அமலைமு னரிய தவஞ்சேய்‌ பாடல 
வளநகர்‌ மருவி-யமர்ந்த தேசிக 
அறுமுக குறமக என்ப மாதவர்‌ பேருமாளே, 


திருவிடைக்கழி 
159 
பகரு முத்தமிழ்ப்‌ போருளு மேய்த்தவப்‌ 
பயனு மேப்படிப்‌ 


பழைய முத்தியிற்‌ பதமு ௩ட்புறப்‌ 
பரவு கற்பகத்‌ 


பலவாழ்வும்‌ 


தருலாழ்வும்‌ 


195 


திருப்புகழ்‌ 
புதரில்‌ புத்தியுற்‌ றரசு பெற்றுறப்‌ 
போலியும்‌ அற்புதப்‌ பேருவாழ்வும்‌ 
. புலன கற்றிடப்‌ பலவீ தத்தினைப்‌ 
புகழ்ப லத்தினைத்‌ தரவேணும்‌ 
தகரி லற்றகைத்‌ தலம்வி டப்பிணைச்‌ 
சரவ ணத்தினிற்‌ பயில்வோனே 


தனிவ னத்தினிற்‌ புனமறத்தியைத்‌ 


தழுவு போற்புயத்‌ திருமார்பா 
சிகர வேற்பினைப்‌ பகிரும்‌ வித்தகத்‌ 
திறலயிற்சுடர்க்‌ குமரேசா 
சேழும லர்ப்போழிற்‌ குரவ முற்றபோற்‌ 
றிருவி டைக்கழிப்‌ பேருமாளே. 
நெடுங்களம்‌ 
160 

பஞ்சபுல னும்பழைய ரண்டூவினை யும்பிணிகள்‌ 

யங்கமாகிப்‌ 


பஞ்சேன௭ ரிந்துபோடி 
பண்டறவு டன்பழைய தோண்டர்களு டன்பழகி 
பஞ்சவர்வி யன்பதியு டன்குலாவக்‌ 
குஞ்சரமு கன்குணமோ டந்தவனம்‌ வந்துலவ 
கோஞ்சியசி லம்புகழல்‌ 
கொஞ்சமயி லின்புறமேல்‌ வந்தருளி யேன்‌ 
கோன்றருள்நி றைந்தகழ 
எஞ்சியிடை யுஞ்சுழல அம்புவிழி யுஞ்சுழல - ம்‌ ட 
இன்பரச கோங்கைகர முங்கோளாமல்‌ 
எந்தவுடை சிந்தபெல மிஞ்சியமு தம்புரள 
இந்துநுத லும்புரள 


விந்துநாதங்‌ 
கவலை 
லின்றுதாராய்‌ 


கங்குல்மேகம்‌ 


194 திருப்புக்ழ்‌ 


அஞ்சுமள கம்புரள மேன்குழைக ளும்புரள 


அம்போனுரு மங்கைமண முண்டபாலா 
அன்பர்குல வுந்திருரே டூங்களவ எம்பதியி 
லண்டரய னும்பரவு தம்பிரானே, 
இிருக்கூடலையாற்றுரர்‌ 
161 


வாட்டியேனைச்‌ சூழ்ந்தவினை யாசையமு வாசையனல்‌ 
மூட்டியுலைக்‌ காய்ந்தமழு வாமேனவி காசமோடு 
மாட்டியேனைப்‌ பாய்ந்துகட வோடடமோ டாடிவிடூ 
விஞ்சையாலே 


வாய்த்தமலர்ச்‌ சாந்துபுழு கானபனி நீர்களோடு 
காற்றுவரத்‌ தாங்குவன மார்பிலணி யாரமோடூ 
வாய்க்குமேனப்‌ பூண்டழக தாகபவி சோடுமகிழ்‌ 
வன்புகூரத்‌ 
தீட்டுவிழிக்‌ காந்திமட வார்களுட னாடிவலை 
பூட்டிவிடப்‌ போந்துபிணி யோடுவலி வாதமேன 
சேர்த்துவிடப்‌ போந்துவினை மூடியடி யேனுமுன 
தன்பிலாமல்‌ 
தேட்டமுறத்‌ தேர்ந்துமமிர்‌ தாமேனவே யேசிஈம 
னோட்டிவிடக்‌ காய்ந்துவரி வேதனடை யாளமருள்‌ 
சீட்டூவரக்‌ காண்டூ௩லீ காலனணு காரினரு 
. ளன்புதாராய்‌ 
வேட்டூவரைக்‌ காய்ந்துகுற மாதையுற வாடியிருள்‌ 
நாட்டவரைச்‌ சேந்தகதிர்‌ வேல்கோடம ராடிசிறை 
மீட்டமரர்க்‌ காண்டவனை: வாழ்கநி$லை்‌ யாகவைகும்‌ 
விஞ்சையோனே 


திருப்புகழ்‌ 125 
வேற்றுருவிற்‌ போந்துமது ராபுரியி லாடிவைகை 
யாற்றின்மணற்‌ ரங்குமழு வாளியேன தாதைபுர 
மேட்டையேரித்தாண்டசிவலோகன் விடை யேறியிட 
முங்கோளாயி 


கோட்டுமுலைத்‌ தாங்குமிழை யானஇடை கோடிமதி 
தோற்றமேனப்‌ போந்தஅழ கானசிவ காமிவிறல்‌ 
கூற்றுவனைக்‌ காய்ந்தஅபி ராமிமன தாரஅருள்‌ 
கந்தவேளே 
கூட்டுநதித்‌ தேங்கியவே ளாறுதர ளாறுதிகழ்‌ 
காட்டிலுறைச்‌ சேந்தமயிலாவளிதேய்வானையோடே 
கூற்றுவிழத்‌. தாண்டியேன தாகமதில்‌ வாழ்குமர 
தம்பிரானே. 


இராமேச்சுரம்‌ 
162 


வாலவய தாகியழ காகிமத னாகிபணி 
வாணிபமோ டாடிமரு எளாடிவிளை யாடிவிழல்‌ 


வாழ்வுசத மாகிவலு வாகிமட கூடமோடு 
பொருள்‌ தேடி 


வாசபுழு கோடூமல ரோடூமன மாகிமகிழ்‌ 
வாசனைக ளாதியிட லாகிமய லாகிவிலை 


மாதர்களை மேவியவ ராசைதனி லேசுழல 
சிலநாள்போய்த்‌ 


தோல்திரைக ளாகி௩ரை யாகிகுரு டாகியிரு 
கால்கள்தடூ மாறிசெவி மாறிபசு பாசபதி 
சூழ்கதிகள்‌ மாறிசுக மாறிதடி யோடுதிரி யுறுகாளிற்‌ 
சூலைசோறி யீளைவலி வாதமோடு நீரிழிவு 
சோகைகள மாலைசுர மோடூபிணி தூறிருமல்‌ 
சூழலுற மூலகசு மாலமேன காறியுட லழிவேனோ 


196 திருப்புகழ்‌ 


காலுமுக னாதியரி யோமேனஅ தாரமுறை 
யாதபிர மாவைவிழ மோதிபோரு ளோதுகேன 
நாலுசிர மோடூசிகை தூளிபட தாளமீடு 
மிளையோனே 
நாறிதழி வேணிசிவ ரூபகலீ யாணிமுத 
லீணமக வானைமகிழ்‌ தோழவன மீதுசேறி 
ஞானகுற மாதைதினை காவில்மண மேவு புகழ்‌ 
மயில்வீரா 
ஓலமிடூ தாடகைசு வாகுவள ரேழுமரம்‌ 
வாலியோடூ ரீலிபக னோடோருவி ராதனேழு 
மோதகட லோடூவிறல்‌ ராவணகு ழாமமரில்‌ 
பொடியாக 
ஓகைதழல்‌ வாளிவிடூ மூரிதநு நேமிவளை 
பாணிதீரு மார்பனரி கேசன்மரு காஎனவே 
யோதமறை ராமேசுரமேவுகும ராவமரர்‌ பேருமாளே, 


எழமுகரைகாடு 
168 
விரகற நோக்கியு முருசியும்‌ வாழ்த்தியும்‌ 
விழிபுனல்‌ தேக்கிட அன்புமேன்‌ மேல்‌ 
மிகவுமி ராப்பகல்‌ பிறிதுப ராக்கற 
வீழைவுகு ராப்புனை யுங்குமார 
முருக்ச டாக்ஷர சரவண கார்த்திகை 
முலைநுகர்‌ பார்த்திப என்றுபர்டி 
மோழிகுழ ரத்தோழு தழுதழு தாட்பட 
முழுதும்‌ லாப்போருள்‌ . தந்திடாயோ 
பரகதி காட்டிய விரகசி லோச்சய 
- பரமப ராக்ரம டக சம்பராரி 


திருப்புகழ்‌ 127 
படவிழி யாற்போரு பசுபதி போற்றிய 


பகவதி பார்ப்பதி தந்தவாழ்வே 


இரைகடல்‌ தீப்பட நிசிசரர்‌ கூப்பிட 


எழுகிரி யார்ப்பேழ வேன்றவேலா 


இமையவர்‌ நாட்டினில்‌ நிறைகுடி யேற்றிய 


எழுகரை நாட்டவர்‌ தம்பிரானே. 
விரிஞ்சிபுரம்‌ 
164 
மருவு மஞ்சு பூத முரிமை வந்திடாது 
அறியாது 


மலமி தென்று போட 
மயல்கோ ளிந்த வாழ்வு அமையு மேந்த நாளும்‌ 


வகையில்‌ வந்தி ராத அடியேனும்‌ 
உருகி யன்பி ஜனோடு உனைரி னைந்து நாளும்‌ 
உலக மேன்று பேச அறியாத 
உருவ மோன்றி லாத பருவம்‌ வந்து சேர 
உபய துங்க பாத மருள்வாயே 
அரிவி ரிஞ்சர்‌ தேட அரிய தம்பி ரானும்‌ 
கடையூடே 


அடிப ணிந்து பேசி 
அருளு கென்ற போது போருளி தென்று காண 
அருளு மைந்த ஆதி குருநாதா 


திரியு மும்பர்‌ நீடு கிரி பிளந்து சூரர்‌ 
சேருவ டங்க வேலை 
சேயல மைந்த வேத தொனிமு ழங்கு வீதி 
திருவி ரிஞ்சை மேவு 


விடுவோனே 


பெருமாளே, 


128 திருப்புகழ்‌ 


மதுரை 
165 


அலகில வுணரைக்‌ கோன்ற தோளென 
மலைதோளை யுருவச்‌ சேன்ற வேலேன 
அழகிய கனகத்‌ தண்டை சூழ்வன புண்டரீக 
அடியேன முடியிற்‌ கொண்ட கூதள 
மெனவன சரியைக்‌ கோண்ட மார்பேன 
அறுமுக மேனகேக்‌ கேன்பே லாமுரு கன்புறாதோ 


கலகல கலேனக்‌ கண்ட பேரோடு 
சிலுசிடு சமயப்‌ பங்க வாதிகள்‌ 
கதறிய வேகுசோற்‌ பங்க மாகிய போங்களாவுங்‌ 
கலைகளு மோழியப்‌ பஞ்ச பூதமு 
மோழியுற மொழியிற்‌ றுஞ்சு ரதன . 
கரணமு மோழியத்‌ தந்த ஞானம்‌ ருந்தவாேன்‌ 
இலகுக டலைகற்‌ கண்டு தேனோடு 
,மிரதமு றுதினைப்‌ பிண்டி பாகுடன்‌ 
, இனிமையினுகருற்‌ ம்பி ரானொரு கொம்பினாலே 
எழுதேன மோழியப்‌ பண்டு பாரதம்‌ 
வடகன சிகரச்‌ சேம்போன்‌ மேருவில்‌ 
எழுதிய பவளக்‌ குன்று தாதையை யன்றுகூழ 


வலம்வரு மளவிற்‌ சண்ட மாருத 
விசையினும்‌ விசையுற்‌ றேண்டி சாமுக 
மகிதல மடையக்‌ கண்டூ மாசுண 
மரகத கலபச்‌ சேம்புள்‌ வாகன 
மிசைவரு முருகச்‌ சிம்பு ளேயேன 
மதுரையில்‌ வழிபட்‌ டூம்ப ரார்தோழு தம்பிரானே, 


முண்டூலாவு 


திருப்புகழ்‌ 
166 


பரவு நேடுங்கதி ருலகில்‌ விரும்பிய 
பவனி வரும்படி 
பகர வளங்களு நிகர விளங்கிய 
இருளை விடிந்தது 
வரையினி லேங்கணு முலவி நிறைந்தது 
லரிசை தரும்பத 
வளமோடு சேந்தமீ முரைசேய அன்பரு 
மகிழ வரங்களு 
அரஹர சுந்தா அறுமுக என்றுனி 
அடியர்‌ பணிந்திட 
அசலநெ டூங்கொடி அமையுமை தன்சுத 
குறமக எிங்கித 
கருதரு தீண்புய சரவண குங்கும 
களபம ணிந்திடு 
கனக மிகும்பதி மதுரை வளம்பதி 
யதனில்‌ வளர்ந்தருள்‌ 


167 


பழிப்பர்‌ வாழ்த்‌ துவர்‌ சிலசில பேயர்தமை 


129 


யதனாலே 
நிலவாலே 
மதுபாடி, 
மருள்வாயே 
மகிழ்வோனே 
மணவாளா 
மணிமார்பா 


பெருமாளே. 


ஒருத்தர்‌ வாய்ச்சுரூு ளொருவர்கை யுதவுவர்‌ 
பணத்தை நோக்குவர்‌ பிணமது தழுவுவர்‌ 
அளவளப்‌ பதனாலே 


படுக்கை வீட்டினு ளவுஷத முதவுவர்‌ 


அணைப்பர்‌ கார்த்திகை வருதென வுறுபோருள்‌ 
பறிப்பர்‌ மாத்தையி லோருவிசை வருகேன 
அவரவர்க்‌ குறவாயே 


180. திருப்புகழ்‌ 


அழைப்ப ராஸ்திகள்‌ கருதுவ ரோருவரை 
முடுக்கி யோட்டூவ ரழிகுடி யரிவையர்‌ 
அலட்டி னாற்பிணை யேருதென மயலேனு 
நரகினிற்‌ சுழல்வேஷறோ 
அவத்த மாய்ச்சில படுகுழி தனில்விழும்‌ 
விபத்தை நீக்கியு னடியவ ருடனேனை 
அமர்த்தி யாட்கோள மனதிீனி லருள்செய்து 
கதிதனைத்‌ தருவாயே 
தழைத்த சாத்திர மறைபோரு எறிவுள 
குருக்கள்‌ போற்சிவ நேறிதனை யடைவோடு 
தகப்ப னார்க்கோரு சேவிதனி லுரைசேய்த 
முருகவித்‌ ததவேளே 
: சமத்தி னாற்புகழ்‌ சனகியை நலிவுசேய்‌ 
திருட்டு ராக்கத னுடலது துணிசேய்து 
சயத்த யோத்தியில்‌ வருபவ னரிதிரு 
மருமகப்‌ பரிவோனே 
சேழித்த வேற்றனை யசுரர்க ளூடலது 
பிளக்க வோச்சிய பிறகம ரர்கள்பதி 
சேலுத்தி மீட்டிய சுரபதி மகள்தனை 
மணமதுற்‌ றிடுவோனே 
திறத்தி எற்பல சமணரை யேதிரேதிர்‌ 
கழுக்க ளேற்றிய புதுமையை யினிதோடு 
திருத்த மாய்ப்புகழ்‌ மதுரையி லுறைதரும்‌ 
அறுமுகப்‌ பெருமாளே. 


. 168 
முத்துவ ரத்னமணி பத்திரீரை சத்தியிட 
மோய்த்தகிரி முத்திதரு வேனவோதும்‌ 
முக்கணிறை வர்க்குமருள்‌ வைத்தமுரு கக்கடவுள்‌ 
முப்பதுமு வர்க்கசுர ரடிபேணி 


திருப்புகழ்‌ 181 
பத்துமுடி தத்தும்வகை யுற்றகணை விட்டஅரி 
பற்குனனை வேற்றிபேற ரதமூரும்‌ 
பச்சைகிற முற்றபுயல்‌ ௮ச்சமற வைத்தபோருள்‌ 


பத்தர்மன துற்றசிவம்‌ அருள்வாயே 
தித்திமிதி தித்திமிதி திக்குகுகு திக்குகுகு 
தெய்த்ததேன தேய்த்ததேன தேனனான 


திக்குவேள மத்தளமி டக்கைதுடி தத்ததகு 
செச்சரிகை சேச்சரிகை யன ஆடும்‌ 


அத்தனுட னோத்த௩ட நித்ரிபுவ நத்திநவ 


சித்தியருள்‌ சத்தியருள்‌ புரிபாலா 
அற்பவிடை தற்பமது முற்றுரிலை பெற்றுவள 
ரற்கனக பத்மபுரி பேருமாளே, 
369 
நீதத்‌ துவமாகி - . கேமத்‌ துணையாகிப்‌ 
பத்த தயவான - போதைத்‌ தருவாயே 
நாதத்‌ தொனியோனே ஞானக்‌ கடலோனே 
கோதற்‌ றமுதானே - கூடற்‌ பேருமாளே. 
கோடைநகர்‌ 
170 
தோழமை கொண்டூச லஞ்சேய்‌ குண்டர்கள்‌ 
ஓதிய நன்றிம றந்த குண்டர்கள்‌ 
பேரியோரைத்‌ 


சூழ்வீர தங்கள்‌ கடிந்த குண்டர்கள்‌ 
தூஷண நிந்தைப கர்ந்த குண்டர்க 
ளிவது கண்டூத கைந்த குண்டர்கள்‌ 
சூளுற வேன்பதோ ழிந்த குண்டர்கள்‌ தோலையாமல்‌ 
வாழநீ னைந்துவ ருந்து குண்டர்கள்‌ 
நீதிய றங்கள்சி தைந்த குண்டர்கள்‌ 


மானவ கக்தைமி குந்த குண்டர்கள்‌ வலையாலே 


185 திருப்புகழ்‌ 


மாயையில்‌ நின்றுவ ருந்து குண்டர்கள்‌ 
தேவர்கள்‌ சோங்கள்க வர்ந்த குண்டர்கள்‌ 
வாதை௩ மன்றன்வ ருந்தி டூங்குழி விழுவாரே 
ஏழு மரங்களும்‌ வன்கு ரங்கேனும்‌ 
வாலியு மம்பர மும்ப ரம்பரை 
ராவண னுஞ்சது ரங்க லங்கையு மடைவேமுன்‌ 
ஈடழி யும்படி சந்த்ர னுஞ்சிவ 
சூரிய னுஞ்சுர ரம்ப தம்பேற 
ராம சரந்தோடூ புங்க வன்திரு மருகோனே 
கோழி சிலம்ப௩ லம்ப யின்றக 
லாப௩ டஞ்சேய மஞ்சு தங்கிய 
கோபுர மேங்கும்வி எங்கு மங்கல வயலூரா 
கோமள அண்டர்கள்‌ தோண்டர்‌ மண்டலர்‌ 
வேல னேனும்பேய ரன்பு டன்புகழ்‌ 
கோடை யேனும்பதி வந்த இந்திரர்‌ பெருமாளே. 


171 
வாசித்த நூல்ம தங்கள்‌ பேசிக்கோ டாத விந்து 
வாய்மைப்ர காச மேன்று நீலையாக 
மாசிக்க பால மன்றில்‌ நாசிக்கு ளோடு கின்ற 
வாயுப்பி ராண ஜோன்று மடைமாறி 
யோசித்த யாரு டம்பை நேசித்து ரத லைந்து 
* ரோமத்து வார மெங்கு முயிர்போக 
யோகச்ச மாதிகொண்டு மோகப்ப சாசு மண்டூ 
லோகத்தில்‌ மாய்வ தேன்று மோழியாதோ 
வீசப்ப யோதி துஞ்ச வேதக்கு லால ன்ஞ்ச 
மேலிட்ட தர்த டிந்த ... கதிர்வேலா 


வீரப்ர தாப பஞ்ச பாணத்தி னால்ம யங்கி. ' 


வேடிச்சி காலி லன்று விழுவோனே 


திருப்புகழ்‌ 183 


கூசிப்பு காவோ துங்க மாமற்றி காத ரிந்த 


கூளப்பு ராரி தந்த சிறியோனே 
கோழிப்ப தாகை கொண்ட கோலக்கு மார கண்ட 
கோடைக்குள்‌ வாழ வந்த பேருமாளே. 
திருப்போரூர்‌ 
172 
திமிர மாமன மாமட மடமை யேனிட ராணவ 
திமிர மேயரி சூரிய திரிலோக 
தினக ராசிவ காரண பனக பூஷண ஆரண 
சிவசு தாவரி நாரணன்‌ மருகோனே 
குமரி சாமளை மாதுமை அமலி யாமளை பூரணி 
குணக லாரநிதி நாரணி தருகோவே 
குருகு காகும ரேசுர சரவணாசக ளேசுர 
குறவர்‌ மாமக ளாசைகோள்‌ மணியேசம்‌ 
பமர பாரப்ர பாருண படல தாரக மாசுக 
பசுர பாடன பாளித பகளேச 
பசித பாரண வாரண துவச ஏடக மாவயில்‌ 
பரவு பாணித பாவல பரயோக 
சமப ராமத சாதல சமய மாறிரு தேவத 
சமய நாயக மாமயில்‌ முதுவீர 
சகல லோகமு மாசறு சகல வேதமு மேதோழு 
சமர மாபுரி மேவிய பேருமாளே. 
மதுராந்தகம்‌ 
128 
சயிலாங்க னைக்கு ருகியிடப்பக்‌ 
கங்கோ டுத்த கம்பர்‌ வேகுசாரி 


சதிதாண்ட வத்தர்‌ சடையிடத்துக்‌: 
_ கங்கை வைத்த ஈம்பர்‌ உரைமாளச்‌ 


134 திருப்புகழ்‌ 
சேயல்மாண்டுூ சித்த மவிழ௰ித்தத்‌ 
த்வம்பே றப்ப கர்ந்த 
சிறியேன்த னக்கு முரைசேயிற்சற்‌ 
றுங்கு ரத்து வங்கு 
அயில்வாங்கி யேற்றி உததியிற்கோக்‌ 
கன்ற னைப்பிளந்து 
அசிலாண்ட முற்று நோடியினிற்சுற்‌ 
றுந்தி றற்ப்ர சண்ட 
மயில்தாண்ட விட்டூ முதுகுலப்போற்‌ 
குன்றி டித்த சங்கர 
மதுராந்த கத்து வடதிருச்சிற்‌ 
றம்ப லத்த மர்ந்த 


திருவேட்களம்‌ 
124 


சதுரத்தரை நோக்கிய பூவோடு 
கதிரோத்திட ஆக்கிய கோளகை 
தழையச்சிவ பாக்கிய நாடக 
சரணக்கழல்‌ காட்டியே னாணவ 
மலமற்றிட வாட்டிய ஆறிரு 
சயிலக்குல மீட்டிய தோளோடூ 
கதிர்சுற்றுக நோக்கிய பாதமு 
மயிலிற்புற நோக்கிய னுமேன 
கருணைக்கடல்‌ காட்டிய கோலமும்‌ 
கனகத்தினு கோக்கினி தாயடி 
யவர்முத்தமி மாற்புக வேபர 
கதிபேற்றிட நோக்கிய பார்வையு 


உபதேசஜஞ்‌ 
றையுமோதான்‌ 
சுரர்வாழ 
முழுநீல 
மவிகோதா 


பேருமாளே, 


அநுபூதி 


முகமாறுங்‌ 


அடியேனைக்‌ 


மறவேனே 


திருப்புகழ்‌ 


சிதறத்தரை நாற்றிசை பூதர 
நேரியப்பறை மூர்க்கர்கள்‌ மாமுடி 
சிதறக்கட லார்ப்புற வேயயில்‌ 
'சிவபத்தினி கூற்றினை மோதிய 
பதசத்தினி மூத்தவி நாயகி 
சேகமிப்படி தோற்றிய பார்வதி 
விதுரற்கும ராக்கோடி யானையும்‌ 
விகடத்துற வாக்சிய மாதவன்‌ 
விசையற்குயர்‌ தேர்ப்பரி யூர்பவன்‌ 
வேளியேட்டிசை சூர்ப்போரு தாடிய 
கொடிகைக்கோடு கீர்த்தியு லாவிய 
விறல்மேய்த்திரு வேட்கள மேவிய 


நிம்பபுரம்‌ 
125 


அஞ்சுவித பூத முங்கரண காலு 
மந்திபகல்‌ யாதும்‌ 
அந்த௩டூ வாதி யொன்றுமில தான 
அந்தவோரு வீடூ* 


மஞ்சு தவழ்‌ சார லஞ்சயில வேடர்‌ 
மங்கைதனை நாடி 
வந்தசர ணார விந்தமது பாட 
வண்டமிழ்வி கோத 


குஞ்சரக லாப வஞ்சியபி ராம 
குங்குமப டீர 
கும்பதன மீது சென்றணையு மார்ப 
குன்றுதடு மாற 


195 


விடுவோனே 
யருள்பாலா 
மருகோனே 


பேருமாளே. 


அறியாத 


பேறுமாறு 
வனமீது 
மருள்வாயே 
வதிரேகக்‌ 


இகல்கோப 


136 திருப்புகழ்‌ 
வேஞ்சவரு சூர னேஞ்சுபக வீர 


வேேன்றிவடி வேலை விடுவோனே 
விம்பமதில்‌ சூழு நிம்பபுர வாண 
விண்டலம கீபர்‌ பெருமாளே. 
இருகல்லூர்‌ 
1₹6 


மூல முண்டகனு பூதி மந்திரப 
ராப ரஞ்சுடர்கள்‌ மூணு மண்டலஅ ட்‌ 
தார சந்திமுக மாறு மிந்த்ரதரு வுந்தளாமேல்‌ 
மூது ரம்பலவர்‌ பீட மந்தமுமி 
லாத பந்தவோளி யாயி ரங்கிரண . 
மூணு மிந்துவோளிர்‌ சோதி வின்படிக விந்துநாதம்‌ 
ஓல மென்றுபல தாள சந்தமிடூ 
சேவை கண்டமுதை வாரி யுண்டுலகி 
ரேழு கண்டூவிளை யாடி யிந்துகதி ரங்கிசூலம்‌ 
ஓட மந்தகலி காலோ டூங்கநடூ 
தூணில்‌ தங்கவரி ஞான வண்கயிறு 9 
மீத ணைந்துசத கோடி சந்த்ரவோளி சந்தியாதோ 
சூலி யந்தரிக பாலி சங்கரிபு 
.ராரி யம்பரிகு மாரி. யேண்குணசு . 
வாமி பங்கிசிவ காம சுந்தரியு கந்தசேயே 
சூர சங்கரகு மார இந்திரச 
காய அன்பருப கார சுந்தரகு 
காவேனுஞ்சுருதி ஓலமொன்ற௩ட னங்கோள்வேலா 
சீல வேண்போடியி டாத வேஞ்சமணர்‌ 
மாள வேங்கழுவி லேறு மேன்றுபொடி 
நீறி ஒங்கமல பாணி சந்த்ரமுக ... கந்தவேளே 


திருப்புகழ்‌ 137 


தேவ ரம்பையமு தீண மங்கைதரு 
மான ணைந்தபுய தீர சங்கரதி 
யாகர்‌ வந்துறை௩ லூர மர்ந்துவளர்‌ தம்பிரானே. 


சீர்காழி 
177 
இரத மான தேனூற லதர மான மாமாத 
ரேதிரி லாத பூணறார முலைமீதே 
இனிது போடு மேகாச உடையி னாலு மாலால 
விழியி னாலு மாலாகி யநுராக 
வீரக மாகி யேபாய லிடைவீ டாமல்‌ நாடோறு 
ம்ருகம தாதி சேரோதி நிழல்மூழ்கி 
விளையுமோக மாமாயை கழலுமாறு நாயேனும்‌ 
விழல னாய்வி டாதேரி , னருள்தாராய்‌ 
அரக ராஎ னாமூடர்‌ திருவே ணீறி டாமூடர்‌ 
அடிகள்‌ பூசி யாமூடர்‌ - கரையேற 
அறிவு நூல்க லாமூடர்‌ நேறியி லேறீ லாமூடர்‌ 
அறம்‌ விசாரி யாமூடர்‌  நரகேழிற்‌ 
புர்ள'வீழ்வ ரீராறு கரவி நோத சேய்சோதி 
புரண பூர ணாகார முருகோனே 
புயலு லாவு சேணாடுூ பரவி நாளு மீடேறு 
புகலி மேவி வாழ்தேவர்‌ பேருமாளே. 


வைத்தீசுரன்‌ கோயில்‌ 
128 
மூலா..தாரமோ.டேற்றி யங்கியை 


ஆறா தாரமோ டோட்டி யந்திர : 2 
மூலா வாயுவை யேற்று ஈன்சுழி :முனையூடே 


138 திருப்புகழ்‌ 


மூதா தாரம ரூப்பி லந்தர 
நாதா கீதம தார்த்தி டூம்பர 
மூடே பாலோளி ஆத்து மந்தனை 
மாலா டூனோடூ சேர்த்தி தம்பேற 
நானா வேதம சாத்தி ரஞ்சோலும்‌ 
வாழ்ஞா னாபுரி யேற்றி மந்திர 
மாதா நாதனும்‌ வீற்றி ருந்திடும்‌ 
வீடே மூணோளி காட்டி சந்திர 
வாகார்‌ தேனமு தூட்டி யேன்றனை 
சூலாள்‌ மாதுமை தூர்த்த சம்பவி 
மாதா ராபகல்‌ காத்த மைந்தனை 
சூடோ டீர்வினை வாட்டி மைந்தரே 
தூயாள்‌ மூவரை நாட்டூ மேந்தையர்‌ 
வேளூர்‌ வாழ்வினை தீர்த்த சங்கரர்‌ 
தோய்சா ரூபரோ டேற்றி ருந்தவ 
வேலா ஏழ்கடல்‌ வீட்டி வஞ்சக 
மூடார்‌ சூரரை வாட்டி யந்தகன்‌ 
வீடு டேவிய காத்தி ரம்பரி 
வேதா நால்தலை சீக்கோ ளும்படி 
கோலா காலம தாட்டு மந்திர 
வேலா மால்மக எார்க்கி ரங்கிய 


திருக்கடவூர்‌ 
179 


விலகாமல்‌ 


தவிசூடே 


யுடனாள் வாய்‌ 


னெமையாளுக்‌ 


ளருள்பாலா 


மயில்வாழ்வே 


பேருமாளே, 


சூலமேன வோடூ சர்ப்ப வாயுவைலி டாத டக்கி 


தூயவோளி காண முத்தி 


சூழுமிருள்‌ பாவ கத்தை வீழஅழ லூடேரித்து 


சோதிமணி பீட மிட்ட 


விதமாகச்‌ 


மடம்லி 


மேலைவேளி யாயி ரத்து நாலிருப ராப ரத்தின்‌ 


- மேவியரு ளூச லத்தி 


னுடன்மூழ்கி 


திருப்புகழ்‌ 139 


வேலுமயில்‌ வாக னப்ர காசமதி லேத ரித்து 


வீடுமது வேசி றக்க அருள்தாராய்‌ 
ஓலசுர ராழி யேட்டூ வாளகிரி மாய டவற்பு 
_ மூடுருவ வேல்தோ டுத்த மயில்வீரா 
ஓதுகுற மான்வ னத்தில்‌ மேவியவள்‌ கால்பி டித்து 
ளோமேனுப தேச வித்தோ டணை வோனே 
காலனோடூ மேதி மட்க வூழிபுவி மேல்கி டத்து 
காலனிட மேவு சத்தி யருள்பாலா 
காலமுதல்‌ வாழ்பு விக்க தாரககர்‌ கோபு ரத்துள்‌ 
கானமயில்‌ மேல்த ரித்த பெருமாளே. 
பேரூர்‌ 
180 
தீராப்‌ பிணிதீர - சீவாத்‌ துமஞான 
ஊராட்‌ சியதான - ஓர்வாக்‌ கருள்வாயே 
பாரோர்க்‌ கிறைசேயே - பாலாக்‌ கிரிராசே 
பேராற்‌ பேரியோனே - பேரூர்ப்‌ பேருமாளே. 
திருக்குற்றாலம்‌ 
181 


வேதத்திற்‌ கேள்வியி லாதது 
௩. போதத்திற்‌ காண வோணாத்து 
வீசத்திற்‌ நூர மிலாதது கதியாளர்‌ 
வீதித்துத்‌ தேடரி தானது 
ஆதித்தற்‌ காய வோணாதது ப ஆர்‌ 
வேகத்துத்‌ தீயில்‌ வேகாதது சுடர்கானக்‌ 


வாதத்துக்‌ கேயவி யாதது 
காதத்திற்‌ பூவிய லானது 
வாசத்திற்‌ பேரோளி யானது மதமூறி 


140 திருப்புகழ்‌ 
மாயத்திற்‌ காய மதாசல 
தீதற்குத்‌ தூரம தாகிய 
வாழ்வைச்சற்‌ காரம தாஇனி யருள்வாயே 
காதத்திற்‌ காயம தாகும 
தீதித்தித்‌ நீதிது தீதேன 
காதற்பட்‌ டோதியு மேவிடு கதிகாணார்‌ 
காணப்பட்‌ டேகோடு நோய்கொடூ 
. வாதைப்பட்‌ டேமதி தீதக 
லாமற்கேட்‌ டேதடூ மாறிட அடுவோனே 
கோதைப்பித்‌ தாயோரு வேடூவ 
ரூபைப்பெழ்‌ றறேவன வேடுவர்‌ 
கூடத்துக்‌ கேகுடி யாய்வரு முருகோனே 
கோதிற்பத்‌ தாரோடு மாதவ 
சீலச்சித்‌ தாதியர்‌ சூழ்தரு 
கோலக்குற்‌ றாலமு லாவிய பேருமாளே. 
பொது 
182 


அதல சேட னாராட அகில மேரு மீதாட 
அபின காளி தானுட 


அவளோடன்‌ 
றதிர வீசி வாதாடும்‌ விடையி லேறு வாராட 
அருகு பூத வேதாள மவையாட 
மதுர வாணி தானாட மலரில்‌ வேத னாராட 
மருவு வானு ளோராட மதியாட 


வனச மாமி யாராட நெடிய மாம னாராட 
மயிலு மாடி நீயாடி வரவேணும்‌ 
“கதைவி டாத தோள்வீம னேதிர்கோள்‌ வாளி யால்நீடு 
கருத லார்கள்‌ மாசேனை படியாகக்‌ 
கதறு காலி. போய்மீள விஜய னேறு தேர்மீது 
கனக வேத கோடுூதி அலைமோதும்‌ 


திருப்புகழ்‌ 14] 
உத்தி மீதி லேசாயு முலக மூடூ சீர்பாத 


உவண முர்தி மாமாயன்‌ மருகோனே 
உதய தாம மார்பான ப்ரபுட தேவ மாராஜ 
னுளமு மாட வாழ்தேவர்‌ பேருமாளே. 
189 


ஓது வித்தவர்‌ கூலிகோ டாதவர்‌ 
மாத வர்க்கதி பாதக மானவர்‌ 
ஊச லிற்கன லாயேரி காளையர்‌ மறையோர்கள்‌ 
ஊர்த னக்கிட ரேசேயு மேழைகள்‌ 
ஆர்த னக்குமு தாசின தாரிகள்‌ 
ஓடி யுத்தம ரூதிய நாடின ரீரவோருக் 
கேது மித்தனை தானமி டாதவர்‌ 
பூத லத்தினி லோரம தானவர்‌ 
ஈசர்‌ விஷ்ணுவை சேவைசெய்‌ வோர்தமை 
யிகழ்வோர்கள்‌ 
ஏக சித்ததி யானமீ லாதவர்‌ 
மோக முற்றிடு போகித மூறினர்‌ 
ஈன ரித்தனை பேர்களு மேழ்நர குழல்வாரே 
தாத தத்தத தாதத தாதத 
தூது துத்துது தூதுது தூதுது 


சாச சச்சச சாசச சாசச சசசாச 
தாட டட்டட டாடட டாட்ட 
டூடூ டூட்டூடூ டூடூ6 666 
தாடி டிட்டிடி டீடிடி டீடிடி டிடிடீடி 
தீதி தித்திதி தீதிதி தீதிதி 
-. தோதி குத்திகு தோதிகு தோதிகு 
சேகுசேகு 


சேகு செக்குகு சேகுகு சேகுகு 
சேயே னப்பல ராடிட மாகலை 
ஆயு முத்தமர்‌ கூறிடும்‌ வாசக 
சேகு சித்திர மாகநி ணாடிய பெருமாளே. 


142 திருப்புகழ்‌ 
184 


உறவின்முறை கதறியழ ஊராரு மாசையற 
பறைதிமிலை முழவினிசை யாகாச மீதுமுற 
உலகிலுள பலரரிசி வாய்மீதி லேசோரியு மந்தகாளில்‌ 


உனதுமுக கருணைமல ரோராறு மாறிருகை 
திரள்புயமு மேழில்பணிகோள்‌ வார்காது நீள்விழியு 
முபயபத மிசைகுலவு சீரேறு நூபுரமும்‌ அந்தமார்பும்‌ 


மறையறைய அமரர்தரு பூமாரி யேசோரிய 
மதுவோழுகு தரவில்மணி மீதேழமு நூலோளிர 
மயிலின்மிசை யழகுபோலீ யாளாய்மு னாரடியர்‌ 
வந்‌ துகூட 
மறலிபடை யமபுரமு மீதோட வேபோருது 
விருதுபல முறைமுறையி லேயூதி வாதுசேய்து 
மதலையோரு குதலையடி நாயேனை யாளஇஙன்‌ 
வந்திடாயோ 


பிறையேயிறு முரணசுரர்‌ பேராது பாரில்விழ 
அதிரஎழு புவியுலக மீரேழு மோலமிட 
பிடிகளிறி னடல்நிரைகள்‌ பாழாக வேதிசையில்‌ 
நின்றநாகம்‌ 


பிரியகேடு மலையிடிய மாவாரி தூளியேழ 
பேரியதோரு வயிறுடைய மாகாளி கூளியோடு 
பிணநிணமு முணவுசேய்து பேயோடு மாடல்செய- 
வேன்றதீரா 


குறமறவர்‌ கோடியடிகள்‌ கூசாது போய்வருட 
கரடிபுலி தீரிகடிய வாரான கானில்‌ மிகு 
குளிர்கணியி னிளமரம தேயாகி நீடியுயர்‌ குன்றுலாவி 


திருப்புகழ்‌ 


148 


கோடியதோரு முயலகனின்‌ மீதாடூ வாருடைய 
வோருபுறம துறவளரு மாதாபே ரவருள்செய்‌ 
குமரகுரு பரஅமரர்‌ வானாடர்‌ பேண அருள்‌ 


185 


வேடர்சே ழுந்தினை காத்திதண்‌ 
மீதிலி ௬ுந்தபி ராட்டிவி 
லோசன அம்புக ளாற்சேயல்‌ 
மேனித எர்ந்துரு காப்பரி 
தாபமு டன்புன மேற்றிரு 
வேளைபு தந்தப ராக்ரம 
நாடறி யும்படி கூப்பிடு 
நாவலர்‌ தங்களை யார்ப்பதி 
னாலுல கங்களு மேத்திய 
நாறுக டம்பணி யாப்பரி 
வோடுபு ரந்தப ராக்ரம 
நாடஅ ருக்தவம்‌ வாய்ப்பது 
ஆடக மந்தர நீர்க்கசை 
யாமலு ரம்பேற நாட்டியோ 
ராயிர வேம்பகு வாய்ப்பணி 
ஆழிக டைந்தமு தாக்கிய 
நேகர்பே ரும்பசி தீர்த்தரு 
ளாயனு மன்றேயில்‌ தீப்பட 
வாடைநே டுங்கிரி கோட்டிய 
வீரனு மேம்பர மாற்றிய 
வாழ்வேன வஞ்சக ராக்ஷதர்‌ 
வாசவன்‌ வன்சிறை மீட்டவ 
னூரும டங்கலு மீட்டவன்‌ 
வானுல குங்குடி யேற்றிய 


தம்பிரானே. 


தடுமாறி 


மதுபாடி 


இருதாளில்‌ 


மோருநாளே 


கயிறாக 


அதிபார 


குலமாள 


பெருமாளே, 


144 திருப்புகழ்‌ 
186 


முனைய ழிந்தது மேட்டிகு லைந்தது 
வயது சேன்றது வாய்ப்பலு தீர்ந்தது 
முதுகு வேஞ்சிலை காட்டிவ ளைந்தது ப்ரபையான 
முகமி ழிந்தது நோக்குமி ருண்டது 
இருமல்‌ வந்தது தூக்கமோ ழிந்தது 
மொழித எர்ந்தது நாக்குவி முந்தது அறியவேபோய்‌ 
நினைவ யர்ந்தது நீட்டல்மு டங்கலு 
மவச மும்பல ஏக்கமு முந்தின 
கேறிம றந்தது மூப்புமு திர்ந்தது பலகோயும்‌ 
நீலுவை கோண்டது பாய்க்கிடை கண்டது 
சலம லங்களி னாற்றமே ழுந்தது 
நிமிஷ மிங்கினி யாச்சுதேன்‌ முன்பினி தருள்வாயே 
இனைய இந்திர னேற்றமு மண்டர்கள்‌ 
தலமு மங்கிட வோட்டியி ருஞ்சிறை 
யிடூமி டூம்புள ராக்கதர்‌ தங்களில்‌ வெகுகோடி 
எதிர்போ ரும்படி போர்க்குளே திர்ந்தவர்‌ 
தசைசி ரங்களு நாற்றிசை சிந்திட 
இடிமு ழங்கியவேற்படையோன்றனை $யறிவோனே 
தினைவ னங்கிளி காத்தச வுந்தரி 
அருகு சேன்றடி போற்றிம ணஞ்சேய்து 
சேகம றிந்திட வாழ்க்கைபு ரிந்திடூ மிளயோனே 
திரிபு ரம்போடி யாக்கிய சங்கரர்‌ 
குமர கந்தப ராக்ரம சேந்தமிழ்‌ 
தேளிவு கோண்டடி யார்க்குவி எம்பிய பெருமாளே. 
187 
சிவஞான புண்டரிக மலர்மாது டன்கலவி 


-. சிவபோக மன்பருக அறியாமற்‌ 


திருப்புகழ்‌ 128 
6சகமீது ழன்றுமல வடிவாயி ருந்துபோது 
திகழ்மாதர்‌ பின்சேருமி 
தவமாத வங்கள்‌ பயில்‌ அடியார்க ணங்களோ 
தயவாய்ம கிழ்ந்துதினம்‌ 
தமியேன்ம லங்களிரு வினைநோயி டிந்தலற 
ததிநாளும்‌ வந்ததேன்முன்‌ 
உவகாரி யன்பர்பணி கலியாணி யேந்தையிட 
முறைநாய கங்கவுரி 
ஒளிரானை யின்கரமில்‌ மகிழ்மாது எங்கனியை 
யோருகாள்‌ பகிர்ந்தவுமை யருள்பாலா 
அவமேபி றந்தஎனை யிறவாம லன்பர்புகு 
மமுதா லயம்பதவி 
அழகான கம்போலியு மயிலாகு நிஞ்சிமகிழ்‌ 
அயிலாபு கழ்ந்தவர்கள்‌ 


188 


யழிவேனோே 
டூ 

விளையாடத்‌ 

வரவேணும்‌ 


சிவகாமி 


யருள்வோனே 


பெருமாளே. 


மதனேவிய கணையாலிரு 
வினையால்புவி கடல்சாரமும்‌ 
வடிவாயுடல்‌ நடமாடூக 
மனமாயையோ டிருகாழ்வினை 


யறமூதுடை மலம்வேரற த . 
மசிழ்ஞானக அநுபூதியி னருள்‌ மேவிப்‌ 


முடியாதேன்‌ 


பதமேவுமு னடியாருடன்‌ 
விளையாடூக அடியேன்முனே 
பரிபூரண சிருபாகர முடன்ஞான 
பரிமேலழ குடனே றிவி 
ணவர்பூமழை யடிமேல்விட 
பலகோடிவெண்‌ மதிபோலவே வருவாயே 
10, 


146 திருப்புகழ்‌ 


சதகோடி வேண்‌ மடவார்கட 
_ லெனசாமரை யசையாமுழு 
சசிசூரியர்‌ சுடராமேன வோருகோடிச்‌ 
சடைமாமுடி முனிவோர்சர 
ணெனவேதியர்‌ மறையோதுக 
சதிநாடக மருள்‌ வேணிய னருள்பாலா 
விதியானவ னிளையாளேன 
துளமேவிய வளிநாயகி 
வேகுமாலுற தனமேலணை முருகோனே 
வேளியாசையோ டடைபூவணர்‌ 
மருகாமணி முதிராடக 
வேயில்வீசிய அழகாதமிழ்‌ பெருமாளே, 


189 
மோது மறலியோரு கோடி வேற்படை 
௯ூ.டி முடுகியேம தாவி பாழ்த்திட 
மோக முடையவெகு மாதர்‌ கூட்டமு மயலாரும்‌ 
மூளு மளவில்விசை மேல்வி ழாப்பரி 
தாப முடனும்விழி நீர்கோ ளாக்கோாடூ 
“மோக வினையில்கேடூ நாளின்‌ மூத்தவ ரிளையோர்கள்‌ 
ஏது கருமமிவர்‌ சாவே ஞச்சிலர்‌ 
கூடி நடவுமிடு காடே னாக்கடி 
'தேழு ௩ரகினிடை வீழ்மே னாப்போறி. யறுபாவீ 
ஏழு புவனமிகு வான நாட்டவர்‌ ர 
சூழு முரீவவர்கிளை தாமு மேத்திட டட 
ஈச னருள்குமர வேத மார்த்தேழ வருவாயே 
சது போருதரும னாடு தோற்றிரு 
வாறு வருஷம்வன வாச மேற்றியல்‌ 
- தோகை யுடனுமெவி ராட ராச்சிய முறைகாளீற்‌ 


திருப்புகழ்‌ 147 


சூறை நிரைகோடவ ரேக மீட்டேதி 
ராளு முரிமைதரு மாறு கேட்டோரு 
தூது சேலஅடூவ லாண்மை தாக்குவ னஸனேனமீள 


வாது சமர்திருத ரான ராட்டிர 
ராஜ குமரர்துரி யோத னாற்பிறர்‌ 
மாள நிருபரோடூ சேனை நூட்பட வரிசாப 
வாகை விஜயனடல்‌ வாசி பூட்டிய 
தேரை முடுகுநேடூ மால்ப ராக்ரம 


மாயன்‌ மருகஅமர்‌ நாடர்‌ பார்த்திப பேருமாளே. 
190 
வருபவர்க ளோலை கோண்டூ 
நமனுடைய தூத ரேன்று 
தோடர்போது 


மடிபிடிய தாகநின்று 
மயலதுபோ லாத வம்பன்‌ 
விரகுடைய னாகு மேன்று 
வசைகளுட னேதோ டர்ந்து 
கருவியத னாலே றிந்து 
சதைகள் தனை யேய ரிந்து 
கரியபுன லேசோ ரிந்து 
கழுமுனையி லேயி ரேன்று 
விடுமேனும வேளை கண்டூ 
கடுகிவர வேணு மேன்றன்‌ 
பரகிரியு லாவு சேந்தி ்‌ 
மலையினுட னேயி டூம்பன்‌ 
்‌ பழநிதனி லேயி ருந்த 
பதிகள்பல வாயி ரங்கள்‌ 
மலைகள்வேகு கோடி நின்ற 
பதமடியர்‌ காண வந்த 


அடைவார்கள்‌ 


விடவேதான்‌ 


முனமேதான்‌ 


கும்ரேசா 


கதிர்காமா 


148 திருப்புகழ்‌ 


அரவுபிறை பூளை தும்பை 
விலுவமோடூ தூர்வை கோன்றை 
யணிவர்சடை யாளர்‌ தந்த முருகோளே 
அரகரசி வாய சம்பு 
குருபரகு மார நம்பு 
மடியர்தமை யாள வந்த பேருமாளே. 
191 
அகரமுத லேனவுரைசேய்‌ ஐம்பந்தோ ரக்ஷரமும்‌ 
அகிலகலை களும்வேகுவி தங்கோண்ட தத்துவமும்‌ 
அபரிமித சுருதியும டங்குந்த னிப்போருளை 
எப்போருளு மாய 
அறிவையறி பவரறியும்‌ இன்பந்த னைத்துரிய 
முடிவைஅடி நடூமுடிவில்‌ துங்கந்த னைச்சிறிய 
அணுவையணு வினில்மலமு நேஞ்சுங்கு ணத்ரயமு 
மற்றதோரு காலம்‌ 
நிகழும்வடி வினைமுடிவீ லோன்றென்‌ றி ருப்பதனை 
நீறைவுகுறை வோழிவறநி றைந்தேங்கு நிற்பதனை 
நீகர்பகர அரியதைவி சும்பின்பு ரத்ரயமே ல 
ரித்தபேரு மானும்‌ 
நிருபகுரு பரகுமர என்றேன்று பத்திகோடு 
பரவஅரு ளியமவுன மந்த்ரந்த னைப்பழைய 
நீனதுவழி யடிமையும்வி எங்கும்ப டிக்கினிது  - 
ணர்த்தியருள்‌ வாயே 
தகுதகுகு தகுதகுகு தந்தந்த குத்தகுகு 
டருடிகுகு டிகுடிகுகு டிண்டிண்டி குக்குடிகு 
தகுதகேண கேணசேகுத தந்தந்த ரித்தகுத 
த தத்ததகு தீதோ 
தனதனன தனதனன தந்தந்த னத்ததன 
டூடூடூடூடூ டூடூடட௫ டூண்டண்டூ டூட்டூடட 
தாரரர ரிரிரிரிரி யேன்றேன்றி டக்கையுமு க 
டுக்கையுமி யாவும்‌ 


திருப்புகழ்‌ 1409 
மோகுமோகேன அதிரமுதி ரண்டம்பி எக்கறிமீர்‌ 
- அலகைகர ணமிடவுல கேங்கும்ப்ர மிக்ககட 
முடுகுபயி ரவர்பவுரி கோண்டின்பு றப்படுக 
ளத்திலோரு கோடி 
முதுகழுகு கோடிகருட னங்கம்போ ரக்குருதி 
௩திபேருக வேகுமுகக வந்தங்கள்‌ நீர்த்தமிட 
முரசதிர நீசிசரரை வேன்றிந்தி ரற்கரச 
ளித்தபேரு மாளே. 
192 
அடியார்ம னஞ்சலிக்க எவராகி லும்பழிக்க 
்‌ அபராதம்‌ வந்துகேட்ட பிணிமூடி 
அனைவோரும்‌ வந்துசிச்சி யேனகால்வ ருஞ்சிரிக்க 
அனலோட ழன்றுசேத்து விடூுமாபோற்‌ 
கடையேன்ம லங்கள்முற்று மிருநோயு டன்பிடித்த 
கலியோடி றந்துசுத்த வேளியாகிக்‌ 
களிகூர என்றனுக்கு மயிலேறி வந்துமுத்தி 
கதியேற அன்புவைத்து 
சடைமீது கங்கைவைத்து விடையேறு மேந்தைசுத்த 


னருள்தாராய்‌ 


தழல்மேனி யன்‌சிரித்தொர்‌ புரமூணும்‌ 
தவிடாக வந்தேதிர்த்த மதனாக முஞ்சிதைத்த 
தழல்பார்வை யன்றளித்த குருநாதா 


மீடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர்‌ கோட்டம்‌ 
வேளியாக வந்துநீர்த்த மருள்வோனே 
மினனூல்ம ருங்குல்பொற்பு முலைமாதி எங்குறத்தி 


மிகுமாலோ டன்புவைத்த பேருமாளே. 

198 
ஆசைகூர்‌ பத்த னேன்மனோ பத்ம ர 
நடூவேயன்‌ 


மானபூ வைத்து 


150 திருப்புகழ்‌ 


பானநூ லிட்டு நாவிலே சித்ர 


மாகவேகட்டி 
வாசம்வீ சிப்ர காசியா நிற்ப 
மாசிலோர்‌ புத்தி 
மாத்ருகா புஷ்ப மாலைகோ லப்ர 
வாளபா தத்தி 
மூசுகா னத்து மீதுவாழ்‌ முத்த 
முரல்வே டிச்சி 
மூழ்குரீ பப்॥ தாபமார்‌ பத்த 
மூரிவே ழத்தின்‌ 
வீசுமீ னப்ப யோதிவாய்‌ விட்டூ 
வேகவே தித்து 


வீழமோ திப்ப ராரைநா கத்து 
வீரவேல்‌ தோட்ட 


14 
ஆராத காத லாகி மாதர்த 
மாபாத சூட மீதி லேவிழி 
யாலோல ஞாய்வி கார மாகியி 
ஆசாப சாசு மூடி மேலிட 
ஆசார வீன னாகி யேமிக 
ஆபாச னாகி யோடி நாளும 
ஈராறு தோளு மாறு மாமுக 
மோடாரு நீப வாச மாலையு 
மேறான தோகை நீல வாசியு 
ஏனோரு மோது மாறு தீதற 
நானாசு பாடி யாடி நாடோறு 
. மீடேறு மாறு ஞான போதக 


யோருஞான 


யளிபாட 


ல்ணிவேஷோ 
தனபார 
மயில்வாழ்வே 
வருமாகூர்‌ 


பெருமாளே. 


லஞ்சியாலே 


ழிந்திடாதே 


மன்பினாலே 


மன்‌ புருதோ 


திருப்புகழ்‌ 


வாராகி நீள்க பாலி மாலினி 
மாமாயி யாயி தேவி யாமளை 
வாசாம கோச ராப ராபரை 
வாதாடி மோடி காடூ காளுமை 
மாஞால லீலி யால போசனி 
மாகாளி சூலி வாலை யோகினி 


சூராரி மாபு ராரி கோமளை 
தூளாய பூதி பூசு நாரணி 
சோணாச லாதி லோக நாயகி 
தோளாலும்‌ வாளி னாலு மாறீடூ 
தோலாத வான நாடூ குறைகோள்‌ 
சூராரி யேவி சாக னேசுரர்‌ 


195 


ஆராதன ராடம்‌ பரத்து 
மாறாதுச வாலம்‌ பனத்து 
மாலாகன மாம்‌ திரத்து 
ஆரறார்தேச மாமண்‌ டபத்தும்‌ 
வேதாகம மோதுக்‌ தலத்து 
மாமாறேரி தாமிந்‌ தனத்து 
நீராளக நீர்மஞ்‌ சனத்த 
நீடாரக வேதண்ட மத்த 
நீரான்ற வேறின்றி நிற்க 
நீவாவேன நீயிங்‌ கழைத்து 
பாராவர வாகந்த சித்தி 
- நேரேபர மாநந்த முத்தி 
வீராகர சாமுண்டி சக்ர 
பாராகண பூதங்‌ களிக்க 
"வவேதாளச மூகம்‌ பிழைக்க. 


ர! 


யீங்குளாயி 
யம்பவானி 
தந்தவாழ்வே 


தம்பிரானே. 


மடலாலும்‌ 
மருளாதே 

நியறாச்‌ 
தரவேணும்‌ 


அழராடி 


152 திருப்புக்ழ்‌ 
வேதாமுறை யோவேன்‌ நறரற்ற 
ஆகாசக பாலம்‌ பிளக்க 
வேர்மாமர மூலந்‌ தறித்து 
வாராகர மேழுங்‌ குடித்து 
மாரூரோடூ போரம்‌ பறுத்து 
வாணாசன மேலுங்‌ துணித்த 
வானாடர சாளும்‌ படிக்கு 
வாவாவேன வாவேன்‌ றழைத்து 
வாஜோர்பரி தாபந்‌ தவிர்த்த பேருமாளே. 


வடவாலும்‌ 


கதிர்வேலா 


196 


ஆனாத்‌ ஞான புத்தி யைக்கோ டுத்ததும்‌ 
ஆராயு நுல்க ளிற்க ரத்த ளித்ததும்‌ 
ஆதேச வாழ்வி னிற்ப்ர மித்தி ளைத்துயி ரழியாதே 
ஆசாப யோதி யைக்க டக்க விட்டதும்‌ ்‌ 
வாசாம கோச ரத்தி ரத்து வித்ததும்‌ 
ஆபாத னேன்மி கப்ர சித்தி பேற்றினி துலகேழும்‌ 


யானாக நாம அற்பு தத்தி ருப்புகழ்‌ 
தேனூற வோதி யேத்தி சைப்பு றத்தினும்‌ 
ஏடேவு ராஜ தத்தி னைப்ப ணித்ததும்‌ இடராழி 
ஏறாத மாம லத்ர யக்கு ணத்ரய ்‌ 
நானாவி கார புற்பு தப்பி றப்பற 
ஏதேம மாயே னக்க நுக்ர கித்ததும்‌ மறவேனே 
மாநாக நாண்வ லுப்பு றத்து வக்கியோர்‌ ்‌ 
மாமேரு பூத ரத்த னுப்பி டித்தோரு 
மாலாய வாளி யைத்தோ டுத்த ரக்கரி லோருமூவர்‌ 
மாளாது பாத கப்பு ரத்ர யத்தவர்‌ 
தூளாக வேழு தற்சி ரித்த வித்தகர்‌ 
வாழ்வேவ லாரி பேற்றே டூத்த கற்பக வனமேவும்‌ 


திருப்புகழ்‌ 


தேகாய காஎ னத்து தித்த உத்தம்‌ 
வானாடர்‌ வாழ விக்ர மத்தி ருக்கழல்‌ 
சேராத ர னைத்து ணித்த டக்கிய 
சேரறாய சோரி புக்க எக்கர்‌ திட்டேழ 
மாராரி சாச ரக்கு லத்தை யிப்படி 
சீராவீ னால றுத்த றுத்தோ துக்கிய 
197 


இரவோ டூம்பக லேமா ராதே 
அநுதி னந்துய ரோயா தேயே 
யெரியு முந்தியி னாலே மாலே 
இரைகோ ளும்படி பூடே பாடே. 
மிகுதி கொண்டோழி யாதே வாதே 
யிடைக ளின்சில நாளே போயே 


நரைக ஞும்பெரி தாயே போயே 
கிழவ னேன்றொரு பேரே சார்வே 
௩நடைக ளும்பல தாறே மாறே 
நயன முந்தேரி யாதே போனால்‌ 
விடிவ தென்றடி யேனே தானே 
நடன குஞ்சித வீடே கூடா 
தீருந டம்புரி தாளீ தூளீ 
மகர குண்டலி மாரீ சூரீ 
திரிபு ரந்தழ லேவீ சார்வீ 
சிவனி டந்தரி நீலீ சூலீ 
கவுரி பஞ்சவி யாயீ மாயீ 
சிவைபே ணம்பிகை வாலா சீலா 
அரவ கிண்கிணி வீரா தீரா 
கிரிபு ரந்தொளிர்‌ நாதா பாதா 
அழகி எங்குற மானார்‌ தேனார்‌ 


153 


வரைமோதிச்‌ 


பெருமாளே. 


பேரிதாகி 
வயதாகி 
விழலாகி 
தழிவேனோ 
யபிராமி 
அருள்பாலா 


மணவாளா 


1்5்க்‌ திருப்புகழ்‌ 
அரிய ரன்பிர மாவோ டேமூ 
வகைய ரிந்திர கோமா னீள்வா 


னமரர்‌ கந்தரு வானோ ரேனோர்‌ பெருமாளே. 
198 
இருகோய்ம லத்தை சிவ வோளியால்மி ரட்டியேனை 
இனிதாவ ழைத்தேனது முடிமேலே 
இணைதாள எித்துனது மயில்மேலீ ருத்தியோளி 
ரியல்வேல எித்‌ துமகி ழிருவோரும்‌ 
ஒருவாகே னக்கயிலை யிறையோன எளித்தருளு 
"  மோளிர்வேத, கற்பகந லிளையோனே 
ஒளிர்மாம றைத்தோகுதி சுரர்பார்து தித்தருள 
உபதேசி கப்பதமு மருள்வாயே 
கருகோய றுத்தேனது மிடி தூள்ப டூத்திவீடு 
கரிமாமு கக்கடவு ளடியார்கள்‌ 
'கருதாவ கைக்குவர மருள்ஞான தோப்பைமகிழ்‌ 
கருணாக டப்பமல ரணிவோனே 
தீருமால ளித்தருளு மோருஞான பத்தினியை 
திகழ்மார்பு றத்தழுவு மயில்வேலா 


சிலைதூளே ழுப்பிகவ டவுணோரை வேட்டிசுரர்‌ 
சிறைமீள விட்டபுகழ்‌ 


பெருமாளே. 


199 
உமையேனு மயில்பேற்ற மயில்வா கனனே 
-வனிதைய ரறுவர்க்கு மோருபா லகனே 
“ உளமுரு கியபத்த ருறவே மறவே னெனவோதி 
உருகுத லோருசற்று மறியேன்‌ வறியேன்‌ 
இருவினை யீடையிட்ட கொடியே னடியேன்‌ 
உணர்விலி பேறமுத்தி தருவாய்‌ துகிர்வாய்‌-மடமாதர்‌ 


திருப்புகழ்‌ 158 
அமையேன வளர்சித்ர இருதோள்‌ தழுவா 
அமுதேன மதுரித்த கனிவா யணுகா ்‌ 
அமளியி லணைவுற்ற அநுரா கமகோ ததிமூழ்கீ 


அநவர தமுமுற்ற மணிமா முலைதோய்‌ 
கலவியி னலமற்ப சுகமா கினுமா _ 


அநுபவ மிதுசற்றும்‌ விடவோ இயலா தியலாதே 


தமனிய குலசக்ர கிரியோ கடலோ 
. விடமேன முடிவைத்த முதுபேரிருளோ 
“ தனுவேன முனையிட்ட கொலைமூ விலைவேல்‌ 
கொடுபார்வை 
தழலேழ வருமுக்ர எமபா தகனோ 
யுகஇறு தியில்மிக்க வடவா னலமோ 
தனியிவ னேனமிக்க பிசிதா சனபூ 


இமையவ ரனைவர்க்கும்‌ அறையோ அறையோ 
. அரியயன்‌ முழுதுக்கும்‌ அறையோ அறையோ 


எழுபுவி யுலகுக்கும்‌ அறையோ அறையோ 
பொரவாரும்‌ 


பதியாகி 


எனவரும்‌ ஒருதுட்டன்‌ முறையோ முறையோ 
வடகுல கிரியெட்டும்‌ அபிதா அபிதா 


எனவோரு அயில்தொட்ட அரசே யிமையோர்‌ 
பெருமாளே. 


800 


உரைதரு பரசம யங்க ளோதுவ 
துருவேன அருவேன வோன்றி லாததோ 


ரோளியேன வேளியேன வும்பராமேன இம்பராரின்‌.. 
றுலகுகள்‌ நிலைபேறு தம்ப மாமேன 
வுரைசெய அதுபொருள்‌ கண்டூ மோனமோ 
ழிந்திடாதே 


. . டணர்வுற வுணர்வோடி ருந்த நாளும 


156 திருப்புகழ்‌ 


பரகதி பேறுவதோ மிந்தி டார்வன 
பரிசன தேரிசன கந்த வோசைகள்‌ 
பல௩ல விதமுள துன்ப மாகிம யங்கிடாதே 
பரிபுர பதமுள வஞ்ச மாதர்கள்‌ 
பலபல விதமுள துன்ப சாகர 
படுகுழி யிடைவிழு பஞ்சபாதக ஸனேன்றுதீர்வேன்‌ 
அரகர சிவசுத கந்த னேரின 
தபயம பயமேன நின்று வானவ 
ரலறிட வோழிகினி யஞ்சி டாதேன அஞ்சல்கூறி 
அடல்தரு நீருதர நந்த வாகினி 
யமபுர மடையஅ டர்ந்து போர்புரி 
அசுரன தகலமி டந்து போகவ கிர்ந்தவேகம்‌ 


விரிகடல்‌ துகளேழ வேன்ற வேலவ 
மரகத கலபசி கண்டி வாகன 
விரகுள சரவண முந்தை நான்மறை யந்தமோதும்‌ 
விரை தரு மலரிலி ௬௩த வேதனும்‌ 
விடவர வமளிது யின்ற மாயனும்‌ 
விமலைகோள்‌ சடையர னும்ப ராவிய தம்பிரானே. 


௨01 


எதிரோருவ ரிலையுலகி லேன அலகு சிலுகுவிரு 
திட்டுக்ரி யைக்கேயே -. முந்துபாரின்‌ 
இடையுழல்வ சுழலுவன சமயவித சகலகலை 
யேட்டேட்டூ மேட்டாத மந்த்ரவாளால்‌ 
விதிவழியி னுயிர்கவர வருகோடிய யமபடரை 
வேட்டித்‌ துணித்தர்ண்மை கோண்டுடீபம்‌ 
விளவினிள இலைதளவு குவளைகமழ்‌ பவளநிற 
வெட்சித்‌ திருத்தாள்வ ணங்குவேனோ 


திருப்புகழ்‌ 157 


திதிபுதல்வ ரோடுபோருது குருதீஈதி முழுகியோளிர்‌ 
சேக்கச்‌ செவத்தேறு சேங்கைவேலா 
சிகரகிரி தகரவிடூ முருவமர கதகலப 
சித்ரக்‌ ககத்தேறு 
முதியபதி னொருவிடையர்‌ முடுகுவன பரிககன 
முட்டச்‌ சேலுத்தாறி ரண்டூ3தரர்‌ 
மோழியுமீரு அசுவினிக ளிருச துவி தவசுவேனு 
முப்பத்து முத்தேவர்‌ தம்பிரானே. 
202 
எழுபிறவி நீர்ரிலத்தி லிருவினைகள்‌ வேர்பிடித்து 
இடர்முளைக ளேமுளைத்து 
எனுமுலவை யேபணைத்து வீரககுழை யேகுழைத்து 
இருளிலைக ளேதழைத்து மிகரீளும்‌ 
இழவுகனை யேபிடித்து மரணபழ மேபழுத்து 
இடியுமுடல்‌ மாமரத்தீ னருநீழல்‌ 
இசையில்விழ ஆதபத்தி யழியுமுன மேயேனக்கு 
இனியதோரு போதகத்தை யருள்வாயே 
வழுவுநேறி பேசுதக்க னிசையுமக சாலையுற்ற 
மதியிரவி தேவர்வஜ்ர 
மலர்கமல யோனிசக்ர வளைமருவு பாணிவீக்ர 
மறையஎதிர்‌ வீரவுக்ரர்‌ புதல்வோனே 
அழகியக லாபகற்றை விகடமயி லேறியேட்டூ 
அசலமிசை வாகையிட்டு த 
அடலசுரர்‌ சேனைகேட்டூ முறியமிக மோதிவேட்டி. ்‌ 
அமரர்சிறை மீளவிட்ட பெருமாளே. 
்‌ 208 
கோந்து வார்குர வடியினு மடியவர்‌ 
சிந்தை வாரிச நடூவினு நேறிபல 
.. கொண்ட வேதநன்‌ முடியினு மருவிய 


மேம்பிரானே 


வளர்மாயை 


படையாளி 


வரும்வேலா 


குருநாதா 


158 திருப்புகழ்‌ 


கோங்கி லேர்தரு பழகீயி லறுமுக 
சேந்தில்‌ காவல தணிகையி லிணையிலி 
கொந்து காவேன மோழிதர வருசம யவிரோத 
தந்த்ர வாதிகள்‌ பேறவரி யதுபிறர்‌ 
சந்தி யாதது தனதேன வருமோரு 
சம்ப்ர தாயமு மிதுவேன வுரைசேய்து விரைரீபச்‌ 
சஞ்ச ரீகரி கரமுரல்‌ தமனிய ்‌ 
கிண்கி ணீமுக விதபக யுகமலர்‌ 
தந்த 3பரருள்‌ கனவிலு ௩னவிலு மறவேனே 
சிந்து வாரமு மிதழியு மிள௩வ ட்ப 
சந்த்ர ரேகையு மரவமு மணிதரு 
செஞ்ச டாதரர்‌ திருமக 6வேனவரு முருகோனே 
செண்ப காடவி யினுமித ணினுமுயர்‌ 
௪௩த னாடவி யினுமுறை குறமகள்‌ 
சேம்போ னூபுர கமலமும்‌ வளையணி புதுவேயும்‌ 
இந்து வாண்முக வனசமு ம்ருகமத 
குங்கு மாசல யுகளமு மதுரித 
"இந்த ளாம்ருத வசனமு முறுவலு மபிராம 
இந்த்ர கோபமு மரகத வடிவமு 
மிந்த்ர சாபமு மிருகுழை யோடுபோரு 
மீந்த்ர நீலமு மடலிடை யேழுதிய பெருமாளே. 


ன்‌ 204 
நேடிய வடகுவ டிடியவு மேழுகிரி 
கேறுநே றேனகேரி யவுமுது பணிபதி 
நிபீட முடிகிழி யவுரில மதிரவும்‌ விளையாடும்‌ 
நிகரில்‌ கலபியும்‌ ரவியுமிழ்‌ துவசமும்‌ 
நினது கருணையு முறைதரு பேருமையும்‌ 
நிறமு மிளமையும்‌ வளமையு மிருசர ணமும்நீப 


திருப்புகழ்‌ 159 


முடியு மபிநவ வனசரர்‌ கோடியிடை 
தளர வளர்வன ம்ருகமத பரிமள 
முகுள புளகித தனகிரி வழுவிய திரடோஸளும்‌ 
மோகுமோ கேனமது கரமுரல்‌ குரவணி 
முருக னறுமுக னேனவரு வனபேயர்‌ 
முழுது மியல்கோடு பழுதற மோழிவது மோருகாளே 


கோடிய படூகொலை நிசிசர ர௬ுரமோடூ 
குமுகு மேனவிசை யுடனிசை பெறமிகு 
குருதி ந௩திவித சதியோடு குத்ீகோள விதியோடக்‌ 
குமுறு கடல்குடல்‌ கிழிபட வடூமர 
மோளுமோ ளென அடி யோடலறி விழவுயர்‌ 
குருகு பேயரிய வரைதோளை படவிடு சுடர்வேலா 


இடியு முனைமலி குலிசமு மிலகிடு 
கவள தவளவி கடதட கனகட 
இபமு மீரணிய தரணியு முடையதோர்‌ தனியானைக்‌ 
சிறைவ குரூபர சரவண வேகுமுக 
ககன புனிதையும்‌ வனிதைய ரறுவரும்‌ 
எமது மகவேன வுமைதரு மிமையவர்‌ பெருமாளே. 


௨05 


பகிர நினைவொரு தினையள விலுமிலி 
கருணை யிலியுன தருணையோ டூதணியல்‌ 
பழநி மலைகுரு மலைபணி மலைபல மலைபாடிப்‌ 
பரவு மிடறிலி படிறுகோ டிடறுசோல்‌ 
பழகி யழகிலி குலமிலி ௩லமிலி 


பதிமை யிலிபவு ஷ.துமிலி மகிமையி லிகுலாலன்‌ 
திகிரி வருமோரு செலவினி லேழுபது 
சேலவு வருமன பவுரிகோ டலமரு 
நினையாத 


திருக னுருகுத லழுகுதல்‌ தொழுகுதல்‌ 


160 திருப்புகழ்‌ 


திமிர னியல்பிலி யருளிலி போருளிலி 
திருடன்‌ மதியிலி கதியிலி விதியிலி 
செயலி லுணர்விலி சிவபத மடைவது மோருகாளே 
மகர சலநீதி முறையிட நிசிசரன்‌ 
மகுட மோருபது மிருபது திரள்புய 
வரையு மறவோரு கணைதேரி புயல்குரு ந்ருபதூதன்‌ 
மடூவில்‌ மதகரி முதலேன வுகவிய 
வரத னிருதிறல்‌ மருதோடூ போருதவன்‌ 
மதலை குதலையின்‌ மறைமோழி யிகழிர ணியனாகம்‌ 
உகிரி னுதிகோடூ வகிருமோ ரடலரி 
திகிரி தரமர கதகிரி யேரியுமிழ்‌ 
உரக சுடிகையில்‌ ௩டகவி லரிதிரு மருகோனே 
உருகு மடியவ ரிருவினை யிருள்போரு 
முதய தினகர இமகரன்‌ வலம்வரும்‌ 
-. உலகமுழுதோருகோடியினில்வலம்வரு பேருமாளே. 


௨06 
பழுதற வோதிக்‌ கடந்து பகைவினை தீரத்‌ துறந்து 
பலபல யோகத்‌ திருந்து மதராசன்‌ 
பரிமள பாணத்‌ தயர்ந்து பனைமட லூர்தற்‌ சிசைந்து 
பரிதவி யாமேத்த மோந்து மயல்கூர 
அழுதழு தாசைப்‌ படுங்க ணபிஈய மாதர்க்‌ கிரங்கி 
யவர்வீழி பாணத்து நேஞ்ச மறைபோய்கின்‌ 
றழிவது யான்முற்‌ பயந்த விதிவச மோமற்றை யுன்ற 
னருள்வச மோஇப்ர மந்தே ரிகிலேனே 
எழுதரு வேதத்து மன்‌ றி முழுதினு மாய்கிற்கு மேந்தை . 
யேன வோரு ஞானக்‌ குருந்த ருளமேவும்‌ 


இருவுரு வாகித்‌ துலங்கி யோருகன தூணிற்‌ பிறந்து 
ஸ்‌ "இரணியன்‌ மார்பைப்‌ பிளந்த தனியாண்மை 


திருப்புகழ்‌ 161 


போழுதிசை யாவிக்ர மன்தன்‌ மருகபு ராரிக்கு மைந்த 


புளகப டீரக்கு ரும்பை யுடன்மேவும்‌ 
புயல்கரி வாழச்‌ சிலம்பின்‌ வனசர மானுக்‌ குகந்து 
புனமிசை யோடிப்பு குந்த பெருமாளே. 
207 


புகரில்‌ சேவல தந்துர சங்க்ரம 
நிருதர்‌ கோபக்ர வுஞ்சகே டுங்கிரி 
போருத சேவக குன்றவர்‌ பேண்கோடி மணவாள 
புனித பூசுர ருஞ்சுர ரும்பணி 
புயச பூதர என்றிரு கண்புனல்‌ 
போழிய மீமிசை யன்புது ளும்பிய மனனாகி 
அசில பூதவு டம்புமு டம்பினில்‌ 
மருவு மாருயி ருங்கர ணங்களு 
மவிழ யானுமி ழந்த இடந்தனி லுணர்வாலே 
அகில வாதிக ளுஞ்சம யங்களும்‌ 
அடைய ஆமேன அன்றேன நின்றதை 
யறிவி லேனறி யும்படி யின்றருள்‌ புரிவாயே 
மகர கேதன முந்திகழ்‌ சேந்தமிழ்‌ 
மலய மாருத மும்பல வெம்பரி 
மளசி லீமுக மும்பல வேம்பரி வேறியாடும்‌ 
மதுக ராரம்வி குஞ்சணி யுங்கர 
மதுர கார்முக மும்போர வந்தேழு 
மதன ராஜனை வேந்துவி ழும்படி முனிபால 
முகிழ்வி லோசன ரஞ்சிறு தீங்களு 
முதுப கீரதி யும்புனை யுஞ்சடை 


முடியர்‌ வேதமு நின்றும ணங்கமழ்‌ அபிராமி 

முகர நூபுர பங்கய சங்கரி 
கிரிகு மாரித்ரி யம்பகி தந்தருள்‌ ்‌ 
பெருமாளே, 


முருக னேசுர குஞ்சரி ரஞ்சித 
31 


163 திருப்புகழ்‌ 


௨08 
புவிக்குன்‌ பாத மதைநினை 
பவர்க்குங்‌ கால தரிசனை 
புலக்கண்‌ கூடூ மதுதனை 
புரட்டும்‌ பாத சமயிகள்‌ 
கேறிக்கண்‌ பூது படிறரை 
பழுக்கண்‌ பாவ மதுகோளல்‌ 
கவிக்கோண்‌ டாடூ புகழினை 
படிக்கும்‌ பாடு திறமிலி 
களைக்கும்‌ பாவ சுழல்படு 
கலக்குண்‌ டாகு புவிதனி 
லெனக்குண்‌ டாகு பணிவிடை 
கணக்குண்‌ டாதல்‌ திருவுள 
சிவத்தின்‌ சாமி மயில்மிசை 
௩டிக்குஞ்‌ சாமி யேமதுளே 
சிறக்குஞ்‌ சாமி சோருபமி 
சேழிக்குஞ்‌ சாமி பிறவியை 
யோழிக்குஞ்‌ சாமி பவமதை 
தேறிக்குஞ்‌ சாமி முரிவர்க 
தவத்தின்‌ சாமி புரிபிழை 
பொறுக்குஞ்‌ சாமி குடிரிலை 
தரிக்குஞ்‌ சாமி யசுரர்கள்‌ 
சதைக்குஞ்‌ சாமி யேமைபணி 
விதிக்குஞ்‌ சாமி சரவண 
தகப்பன்‌ சாமீ யேனவரு 


௨09 
போத நிர்க்குண போதா ந௩மோ௩ம 
காத நிஷ்கள நாதா ௩மோ௩ம 
பூர ணக்கலை சாரா நமோநம 


அறியாதே 
பிழையாதே 
மடிநாயேன்‌ 
மறியா 
சொர்ணா 
ளிடமேவுந்‌ 
போடியாகச்‌ 


பெருமாளே. 


பஞ்சபாண 


திருப்புகழ்‌ 163 
பூபன்‌ மைத்துன பூபா ௩மோ௩ம 
நீப புஷ்பக தாளா ௩மோ௩ம 
போக சோர்க்கபு பாலா ௩நமோஈம சங்கமேறும்‌ 
மாத மிழ்த்ரய சேயே ௩மோ௩ம 
வேத னத்ரய வேளே ௩மோ௩ம 
வாழ்ஜ கத்ரய வாழ்வே நமோ௩ம 
வாரி சத்தில்வி மாதே மகோததி 
யேழ்பி றப்பினில்‌ மூழ்கா மனோபவ 
மாயையிற்சுழி யூடே விடாதுக லங்கலாமோ 
கீத நிர்த்தவே தாளா டவீ௩ட 
நாத புத்திர பாகீ ரதீகிரு 


என்றுபாத 


பாச முத்திர ஜீமுத வாகனர்‌ தந்திபாகா 
கேக யப்பிர தாபா முலாதிப 
மாலி கைக்கும ரேசா விசாகக்ரு 
பாலு வித்ரும காரா ஷடானன புண்டரீகா 
வேத வித்தக வேதா விகோதகி 
ராத லகூழமிகி ரீடா மகாசல 
வீர விக்ரம பாரா வதானவ கண்டசூர 
வீர மிட்டூர வீராதி காரண 
தீர நீர்ப்பய தீராபி ராமவி 
நாய கப்ரிய வேலாயு தாசுரர்‌ தம்பிரானே. 
210 
மதிதனை யிலாத பாவி குருநேறி யிலாத கோபி 
அவமாயை 


மனநிலை நிலாத பேயன்‌ 
வகையது விடாத பேடி தவநினை விலாத மோடி 
வரும்வகை யிதேது காய மேனகாடும்‌ 
விதியிலி போலாத லோபி சபைதனில்‌ வராத கோழை 
வினையிகல்‌ விடாத கூள னேனைநீயும்‌ 
மிகுபர மதான ஞான 'நேறிதனை விசார மாக 
மிகுமுன துரூப தான மருள்வாயே 


164 திருப்புகழ்‌ 


எதிர்வரு முதார சா னிருபிள வதாக வேலை 


. யியலோடூ கடாவு தீர குமரேசா 
இனியசோல்‌ மரறாத சீலர்‌ கருவழி வராமல்‌ நாளும்‌ 
இளமையது தானு மாக நினைவோனளே 
நதியுட னராவு பூணு பரமகுரு நாத னன । 
்‌ நடைபேறு கடர மான மயில்வீரா 
நகைமுக வினோத ஞான குறமினுட னேகு லாவு 
௩வமணி யுலாவு மார்ப பேருமாளே, 
௧11 ்‌ 


மாண்டாரே லும்பணி யுஞ்சடை 
யாண்டாரி றைஞ்ச மோழிந்ததை 
வான்பூத லம்பவ னங்கனல்‌ ்‌ புன்லான 
வான்பூத முங்கர ணங்களு 
நான்போயோ டூங்கஅ டங்கலு ள்‌ 
மாய்ந்தால்வீ எங்கும தொன்றினை யருளாயேல்‌ 
வேண்டாமை யோன்றைய டைந்துள 
மீண்டாறி நின்சர ணங்களில்‌ ்‌ ம்‌ 
வீழ்ந்தாவல்‌ கோண்டூரு கன்பினை யுடையேறாய 
வேந்தாக டம்புபு னைந்தருள்‌ 
சேந்தாச ரண்சர ணேன்பது 
வீண்போம தோன்றல என்பதை யுணராதோ 
ஆண்டார்த லங்கள ளந்திட 
நீண்டார்மு குந்தர்த டந்தனில்‌ ம்‌ 
ஆண்டாளி துஞ்சிய தேன்றுமு தலைவாயுற 
ரங்கோர்சி லம்புபு லம்பிட்‌ 
ஞான்றூது துங்கச லஞ்சலம்‌ 
்‌*ஆர்பூழு ழங்கிய டங்கும ளவில் நேசம்‌ 
பூண்டாழி கோண்டூவ னங்களி ்‌ 
லேய்ந்தாள வேன்‌-றுவே றுந்தனி 
35 போந்தோல மென்றுத வம்புயல்‌ மருகோனே 


திருப்புகழ்‌ 165 


பூம்பாளை யேங்கும ணங்கமழ்‌ 
தேங்காவில்‌ நின்றதோர்‌ குன்றவர்‌ 
பூந்தோகை கோங்கைவி ரும்பிய பேருமாளே, 


212 
முருகம யூரச்‌ சேவக சரவண ஏனற்‌ பூதரி 
முகுளப டீரக்‌ கோமள முலைமீதே 
முழுகிய காதற்‌ காமுக பதிபசு பாசத்‌ தீர்வினை 
முதியபு ராரிக்‌ கோதிய குருவேயென்‌ 
றுருகியு மாடிப்‌ பாடியு மிருகழல்‌ நாடிச்‌ சடியு 
முணர்வினோ டூடிக்‌ கூடியும்‌ வழிபாடூற்‌ 
றுலகினோ ராசைப்‌ பாடற நிலைபேறு ஞானத்‌ தாலினி 
யுனதடி யாரைச்‌ சேர்வது மோருகாளே 
மருகனே னாமற்‌ சூழ்கோலை கருதிய மாமப்‌ பாதகன்‌ 
வரவிடூ மாயப்‌ பேய்மூலை பருகாமேல்‌ 
வருமத யானைக்‌ கோடவை திருகிவி ளாவிற்‌ காய்கனி 
மதுகையில்‌ வீழச்‌ சாடிய சதமாபுட்‌ 
போருதிரு கோரப்‌ பாரிய மருதிடை போயப்‌ போதோரு 
சகடுதை யாமற்‌ போர்சேய்து விளையாடிப்‌ 
போதுவியர்‌ சேரிக்‌ கேவளர்‌ புயல்மரு காவஜ்‌ ராயுத 
புரமதில்‌ மாபுத்‌ தேளிர்கள்‌ பெருமாளே. 
218 
மனைமக்கள்‌ சுற்ற மெனுமாயா 
வலையைக்க டக்க அறியாதே 
வினையிற்சே ருக்கி யடிநாயேன்‌ 
விழலுக்கி றைத்து விடலாமோ 
சுனையைக்க லக்கி விளையாடு 
சோருபக்கு றத்தி மணவாளா 
தினநற்ச ரித்ர முளதேவர்‌ 
பெருமாளே. 


சிறைவேட்டி விட்ட 


னு திருப்புகழ 
214 

பிறவியலை யாற்றினிற்‌ 

பிரகிருதி மார்க்கமுற்‌ 
உறுதிகுரு வாக்கியப்‌ 

உன துபத காட்சியைத்‌ 
அறுசமய சாத்திரப்‌ 

அறிவுளறி வார்க்குணக்‌ 
குறுமுனிவ னேத்துமுத்‌ 

குமரகுரு கார்த்திகைப்‌ 


இரத 

துள்ளுமத வேள்கைக்‌ 

தொல்லைகேடூ நீலக்‌ 
மேள்ளவரு சோலைக்‌ 

மேய்யுருகு மானைத்‌ 
தேள்ளுதமிழ்‌ பாடத்‌ 

சேய்ய குமரேசத்‌ 
வள்ளல்தோழு ஞானக்‌ 

வள்ளிமண வாளப்‌ 


21௦ 
பொன்னை விரும்பிய 
புன்மை விரும்பியே 
என்னை விரும்பிரி 
.... எண்ணிவிரும்பவு 
மின்னை விரும்பிய 
மேய்யின்‌ விரும்பிய 
அன்னை விரும்பிய 
அண்மீ விரும்பிய 


புகுதாதே 
றலையாதே 
பொருளாலே 
தருவாயே 
போருளோனே 
கடலோே 
தமிழோனே 
பெருமாளே, 


கணையாலே 
கடலாலே 
குயிலாலே 
தழுவாயே 
தேளிவோனே 
திறலோளே 
கழ$லோளே 
பேருமாளே. 


பொதுமாதர்‌ 
தடுமாறும்‌ 
யோருகால்றீர்‌ 
மருள்வாயே 
சடையார்‌ 
குருநாழ்‌! 
குறமா* 
பெருமாளே: 


திருப்புகழ்‌ 
917 


நீலங்கொள்‌ மேகத்தின்‌ 
நீவந்த வாழ்வைக்கண்‌ 
மால்கோண்ட பேதைக்குன்‌ 
மார்தங்கு தாரைத்தக்‌ 
வேல்கொண்டு வேலைப்பண்‌ 
வீரங்கொள்‌ சூரர்க்குங்‌ 
நாலந்த வேதத்தின்‌ 
நானேன்று மார்தட்டூம்‌ 
218 
காதி மோதி வாதாடுூ நூல்கற்‌ 
காசு தேடி. யீயாமல்‌ வாழப்‌ 
மாது பாகர்‌ வாழ்வே யேனாகேக்‌ 
மாறி லாத மாகால ஞூர்புக்‌ 
நாத ரூப மாநாத ராகத்‌ 
நாக லோக மீரேழு பாருக்‌ 
தீதிலாத வேல்வீர சேவற்‌ 
தேவ தேவ தேவாதி தேவப்‌ 
219 
நாலி ரண்டித ழாலே கோலிய 
ஞால முண்டக மேலே தானிள 
ஞாயி றேன்றுறு கோலா காலனு 
ஞால முண்டபி ராணா தாரனும்‌ 
யோக மந்திர மூலா தாரனு 
நாடி நின்றப்ர பாவா காரனு 
மலி ருந்தகி ரீடா பீடமு 
நூல றிந்தம ணீமா மாடமு 
மேத கும்ப்ரபை கோடா கோடியு 


167 


மயில்மீதே 
டதனாலே 
மணகாறும்‌ 
தருள்வாயே 


டேறிவோனே 
குலகாலா 


போருளோனே 
பெருமாளே. 


றிடுவோருங்‌ 
பேறுவோரும்‌ 
குருகாரும்‌ 
கலைவாரே 
துறைவோனே 
குரியோனே 
கொடியோனே 
பேருமாளே. 


மதின்மேலே 
நடுவாக 


மிட்மாக 


363 திருப்புகழ்‌ 


வீசி நின்றுள தூபா தீபவி 
சால மண்டப மீதே யேறிய 
வீர பண்டித வீராசாரிய 
ஆல கந்தரி மோடா மோடிகு 
மாரி பிங்கலை நானா தேசிய 
- மோகி மங்கலை லோகா லோகியே 
ஆன சம்ப்ரமி மாதா மாதவி 
ஆதி யம்பிகை ஞாதா வானவ 
ராட மன்றினி லாடா நாடிய 
கால சங்கரி சீலா சிலித்ரி 
சூலி மந்த்ரசு பாஷா பாஷணி 
காள கண்டிக பாலீ மாலினி 
காம தந்திர லீலா லோகினி 
வாம தந்திர நூலாய்‌ வாள்சிவ 
காம சுந்தரி வாழ்வே தேவர்கள்‌ 


820 
குகையில்௩வ நாதருஞ்‌ சிறந்த 
முகைவனச சாதனுக்‌ தயங்கு 
குணமுமசு ரேசருந்‌ தரங்க 
குரகதபு ராரியும்‌ ப்ரசண்ட 
மரகதமு ராரியுஞ்‌ சேயங்கொள்‌் 
குலிசகைவ லாரியுங்‌ கொடுங்க 
அகலிய புராணமும்‌ ப்ரபஞ்ச 
_ சகலகலை நூல்களும்‌ பரந்த 
அருமறைய நேகமுங்‌ குவிந்தும்‌ 
அறிவுமறி யாமையுங்‌ கடந்த ட 
அறிவு திருமேனியேன்‌ றுணர்ந்துன்‌ 
அருணாசார ணாரவிட்‌ தமேன்று 


வினைதீராய்‌ 
வுயிர்பாலும்‌ 
அபிராமி 
கலியாணி 


பெருமாளே. 


முரல்வேதக்‌ 
ணறநூலும்‌ 
அறியாத ்‌ 


அடைவேனோ 


திருப்புகழ்‌ 169 
பகைகோள்துரி யோதனன்‌ பிறந்து 
படைபோருத பாரதம்‌ தேரிந்து 
பரியதோரு கோடூகோண்‌ டூசண்ட வரைமீதே 
பழுதறவி யாசனன்‌ றியம்ப 
எழுதியவி நாயகன்‌ சிவந்த 
பவளமத யானைபின்‌ புவந்த முருகோனே 
மிகுதமர சாகரங்‌ கலங்க 
எழுசிகர பூதரங்‌ குலுங்க நட பவதி 
விபரிதநீ சாசரன்‌ தியங்க அமராடி 
விபுதர்குல வேழமங்‌ கைதுங்க ்‌ 
பரிமளப டீரகும்‌ பவிம்ப 


ம்ருகமதப யோதரம்‌ புணர்ந்த பேருமாளே. 
221 ்‌ 
அகல நீளம்‌ யாதாலு மோருவ ராலு மாராய 
அரிய மோன மேகோயி லேனமேவி 
அசைய வேக்ரி யாபீட மிசைபு காம காஞான 
அறிவி னாத ராமோத மலர்தூவி 
சகல வேத னாதீத சகல. வாச காதீத. 
சகல மாக்ரி யாதீத ர சிவரூப 
. சகல சாத காதீத சகல வாச னாதீத 
தனுவை நாடி மாபூசை .... புரிவேனோ 
விகட்‌ தார ஜூதான நிகள பாத போதூள . 
விரக ராக போதார சுரர்கால 
விபுத மாலி காநீல முகப டாக மாயூர இ 
விமல வ்யாப காசீல .. 'கிவிநோத 


ககன கூட பாடீர தவள சோபி தாளான 
கவன பூத ராரூட 
களப காம வீர்வீசு கரமு கார வேல்வீர ்‌ 
சுரூணை மேரு வேதேவர்‌ ்‌. ! பேருமாளே, 


_ சதகோடி 


170 திருப்புகழ்‌ 


2௮ 
அடைப டாது நாடோறும்‌ இடைவீ டாது போம்வாயு 
. அடைய மீளில்‌ வீடாகு மேனகநாடி 
அருள்பெ றாவ னாசார கரும யோகி யாகாமல்‌ 
அவனி மீதி லோயாது தடூமாறும்‌ 
“உடலம்‌ வேறு யான்வேறு கரணம்‌ வேறு வேராக 
உதறி வாச காதீத அடியூடே 
உருகி ஆரி யாசார பரமயோகி யாமாறுன்‌ 
உபய பாத ராசீக மருள்வாயே 
வடப ராரை மாமேரு கிரியே டா௩ டாமோது 
மகர வாரி யோரேழு மமுதாக 
மகுட வாள ராநோவ மதிய நோவ வாரீச 
வனிதை மேவு தோளாயி ரமுகோவக்‌ 
கடையு மாதி கோபாலன்‌ மருக சூலி காபாலி 
புதல்வ கான வேல்வேடர்‌ கொடிகோவே 
கனக லோக பூபால சகல லோக ஆதார 
கருணை மேரு வேதேவர்‌ பேருமாளே. 
229 
அமல வாயு வோடாத கமல நாபி மேல்மூல 
அமுத பான மேமூல அனல்மூள 
அசைவு றாது பேராத விதமு மேவி யோவாது 
அரிச தான சோபான மதனாலே 


எமனை மோதி யாகாச கமன மாம னோபாவ 
மேளிது சால மமலாக 


_ வுரையாடூம்‌ 
எனதி யானும்‌ வேறுசி எவரும்‌ யாதும்‌ யானாகும்‌ ,. 
இதய பாவனாதீத மருள்வாயே 


விமலை தோடி மீதோடு யமுனை போல வோரேழு 


விபுத ( மேக மேபோல வுலகேழும்‌ 


திருப்புகழ்‌ 171 
விரிவு காணு மாமாயன்‌ மூடிய ரீளு மாபோல 


வேகுவி தாமு காகாய பதமோடிக்‌ 

கமல யோனி வீடான ககன கோள மீதோடு 
கலப நீல மாயூர இளையோனே 

கருணை மேக மேநூய கருணை வாரி யேயீறில்‌ 
கருணை மேரு வேதேவர்‌ பேருமாளே. 
254 

சுருதி பூடு கேளாது சரியை யாளர்‌ காணாது 

துரிய மீது சாராது எவராலுக்‌ 


தோடரோ ணாது மாமாயை யிடைபு காது ஆனாத 
சுகம கோத தீயாகி யோழியாது 
பருதி காயில்‌ வாடாது வடவை மூளில்‌ வேகாது 
பவனம்‌ வீசில்‌ வீழாது 
பரவை சூழி லாழாது படைகள்‌ மோதில்‌ மாயாது 


சலியாது 


பரம ஞான வீடேது புகல்வாயே 
நிருதர்‌ பூமி பாழாக மகர பூமி தீமூள 
நிபிட தாரு காபூமீ குடியேற 
நிகர பார நீகார சிகர மீது வேலேவு 
நிருப வேத ஆசாரி யனுமாலும்‌ 
கருது மாக மாசாரி கனக கார்மு காசாரி 
ககன சாரி பூசாரி வெகுசாரி 
கயிலை நாட காசாரி சகல சாரி வாழ்வான ர 
கருணை மேரு வேதேவர்‌ பெருமாளே, 
225 
நீருநில மண்டாத தாமரைப டர்ந்தோடி 
வடிவான 


நீளமக லஞ்சோதி 
நேசமல ரும்பூவை மாதின்மண மும்போல . 
கேர்மருவி யுண்காத லுடன்மேவிச்‌ 


ம்‌) திருப்புகழ்‌ 
சூரியனு டன்சோம னீழலிவை யண்டாத 
சோதிமரு வும்பூமி யவையூடே 


தோகைமயி லின்பாக னாமேனம கிழ்ந்தாட 
சோதிஅயி லுந்தாரு மருள்வாயே 
வாரியகி லங்கூச ஆயிரப ணஞ்சேடன்‌ 
வாய்வீடவோ டேண்பாலு முடுபோல 
வார்மணியு திர்ந்தோட வேகவினி றைந்தாட 
மாமயில்வீ டூஞ்சேவல்‌ கொடியோனே 
ஆரியன வன்தாதை தேடியின மும்பாடூ 
மாடலரு ணஞ்சோதி யருள்பாலா 
. ஆனைமுக வன்தேடி யோடியேய ணங்காத 
லாசைமரு வுஞ்சோதி பெருமாளே. 
௨௮௦ 
_ பாணிக்குட்‌ படாது சாதகர்‌ காணச்சற்‌ ரோணாது வாதிகள்‌ 
பாஷிக்கத்‌ தகாது பாதக ._ பஞ்சபூத 
பாசத்திற்‌ படாது வேறோரு பாயத்திற்‌ புகாது பாவனை 
“பாவிக்கப்‌ பேறாது வாதனை நேஞ்சமான 
* ஏணிக்கேட்‌ டோணாது மீதுயர்‌ சேணுக்குச்சமான நூல்வழி 
-யேறிப்பற்‌ ரறோணாது நாடினர்‌ தங்களாலும்‌ 
“ஏதுச்செப்போணாததோர்போருள் சேரத்‌ துக்கமாமகோததி 
யேறச்செச்‌ சைகாறு தாளைவ ணங்குவேவோ 
ஆணிப்போற்ப்ரதாபமேருவைவேலீட்டுக்கடாவிவாசவன்‌ 
ஆபத்தைக்‌ கேடாரி சாசரர்‌ தம்ப்ரகாசம்‌ 


ஆழிச்சத்‌ ரசாயை நீழலி லாதித்தப்‌ ப்ரகாச நேர்தர 
:- .. ஆழிச்சக்‌ ரவாள மாள்தரும்‌ எம்பிரானே 


திருப்புகழ்‌ 175 


மாணிக்கப்‌ ப்ரவாள நீலம தாணிப்போற்‌ கிராதை நூபுர 
வாசப்பத்‌ மபாத சேகர சம்புவேதா 
வாசிக்கப்‌ படாத வாசகம்‌ ஈசர்க்குச்‌ சுவாமி யாய்முதல்‌ 
வாசிப்பித்‌ ததேசி காசுரர்‌ தம்பிரானே. 


22₹ 
சூதினுண வாசைதனி லேசுழலு மீனதேன 


தூசுவழ கானவடி வதனாலே 
சூதமுட னேருமேன மாதர்நசை தேடுபோரு 
ளாசைதமி லேசுழல வருகாலன்‌ 
ஆதிவிதி யோடுபிற ழாதவகை தேடியேன 
தாவிதனை யேகுறுகி வருபோது 
ஆதிமுரு காதிமுரு காதிமுரு காஎனவு 
மாதிமுரு காநீனைவு தருவாயே 


ஓதமுகி லாடூகிரி யேறுபட வாழசுரர்‌ 
ஓலமிட வேயயில்கோ டமராடி 


ஓநமசி வாயகுரு பாதமதி லேபணியும்‌ 


யோகமயி லாவமலை மகிழ்பாலா 
நாதரகு ராம அரி மாயன்மரு காபுவன 
நாடூமடி யார்கள்மன துறைவோனே 
ஞானசுர வானைகண வாமுருக னேயமரர்‌ 
பேருமாளே. 


நாடூுபேற வாழவருள்‌ 
228 


விழையுமனி தரையுமுறி வரையுமவ ருயிர்துணிய 
வெட்டிப்‌ பிளந்துளம்‌ பிட்டுப பறிந்திடுஞ்‌ ட்ப 
சேங்கண்வேலும்‌ 


174 திருப்புகழ்‌ 


விரையளக முகிலுமிள ௩கையும்ருக மதகனவி 
சித்ரத்‌ தனங்களுக்‌ தித்தித்த தோண்டையும்‌ 
புண்டரீகச்‌ 
சுழிமடுவு மிடையுமழ கியமகளிர்‌ தருகலவி 
சுட்டித்‌ திரிந்திஙன்‌ தட்டுப்‌ படுங்கொடூம்‌ 
பங்கவாழ்வுந்‌ 
தொலைவில்பிற வியுமகல வோருமவுன பரமசுக 
சுத்தப்‌ பேரும்பதஞ்‌ சித்திக்க அன்புடன்‌ 
சிந்தியாதோ 
எழுதரிய அறுமுகமு மணிநுதலும்‌ வயிரமிடை 
யிட்டுச்‌ சமைந்தசேஞ்‌ சுட்டிக்‌ கலன்களுக்‌ 
துங்கூள் பன்‌ 
னிருகருணை விழிமலரு மிலகுபதி னிருகுழையும்‌ 
ரத்நக்‌ குதம்பையும்‌ பத்மக்‌ கரஙகளுஞ்‌ 
சேம்போனூலும்‌ 
மோழிபுகழு முடைமணியு மரைவடமு மடியிணையு 
முத்தச்‌ சதங்கையுஞ்‌ சித்ரச்‌ சிகண்டியுஞ்‌ 
சேங்கைவேலும்‌ 
முழுதுமழ கியகுமர கிரிகுமரி யுடனுருகு 
. முக்கட்‌ சிவன்பெறுஞ்‌ சற்புத்ர வும்பர்தக்‌ 


தம்பிரானே. 

௨29 
இத்தரணி மீதிற்‌ பிறவாதே 
எத்தரோடுூ கூடிக்‌ கலவாதே: 
முத்தமிழை யோதித்‌ தளராதே 


*முத்தியடி யேனுக்‌ கருள்வாயே 


திருப்புகழ்‌ 


தத்துவமேய்ஞ்‌ ஞானக்‌ 
சத்தசோரு பாபுத்‌ 
நித்தியக்ரு தாநற்‌ 
நிர்த்தஜக ஜோதிப்‌ 
280 
நாரியர்க ளாசையைக்‌ 
நானுனிரு பாதபத்‌ 
ஆரமுத மானசர்க்‌ 
ஆன அநு பூதியைத்‌ 
காரணம தானவுத்‌ 
கானகுற மாதினைப்‌ 
சூரர்கிள தூளேழப்‌ 
தோகைமயில்‌ வாகனப்‌ 


291 


175 


குருநாதா 
தமுதோனே 
பேருவாழ்வே 
பெருமாளே. 


கருதாதே 
மமூநாட 
கரைதேனே 
தருவாயே 
தமசீலா 
புணர்வோனே 
போரும்வேலா 
பேருமாளே. 


தேனியல்‌ சோற்‌ கணிமாதர்‌- சேவைதனைக்‌ கருதாதே 


யானேனதற்‌ நிடுபோதம்‌- யானறிதற்‌ 


வாசவனுக்‌ 


வானவருக்‌ கரசான- 

ஆனைமுகற்‌ கிளயோனே- ஆறுமுகப்‌ 
292 

வாரிமீ தேயெழு 


மாரவே ளேவிய 
பாரேலா மேசிய 
பாவியே னாவிம 
சூரனீள்‌ மார்புதொ 
சோதியே தோகைய 
மூரிமால்‌ யானைம 
மூவர்தே வாதிகள்‌ 


கருள்வாயே 
சினியோனே 
பெருமாளே. 


திங்களாலே 
அம்பினாலே 
பண்பினாலே 
யங்கலாமோ 
ளைந்தவேலா 
மர்ந்தகோவே 
ணந்தமார்பா 
தம்பிரானே, 


176 திருப்புகழ்‌ 
கேத்திரக்கோவை 
289 
கும்ப கோணமோ டாரூர்‌ சிதம்பரம்‌ 
உம்பர்‌ வாழ்வுறு சீகாழி நின்றிடு 
கோன்றை வேணியர்‌ மாயூர மம்பேறு சிவகாசி 
கோந்து லாவீய ராமேசு ரந்தனி 
வந்து பூஜைசேய்‌ நால்வேத தந்திரர்‌ 
கும்பு கூடிய வேளூர்‌ பரங்கிரி தனில்வாழ்வே 
செம்பு கேசுர மாடானை யின்புறு 
சேந்தி லேடகம்‌ வாழ்சோலை யங்கிரி 
தேன்றன்‌ மாகிரி நாடாள வந்தவ சேகநாதஞ்‌ 
, சேஞ்சோ லேரக மாவா வினன்குடி 
குன்று தோறுடன்‌ மூதூர்‌ விரிஞ்சைநல்‌ 
சேம்போன்‌ மேனிய சோணாடுவஞ்சியில்‌ வருதேலே 
கம்பை மாவடி மீதேய சுந்தர 
கம்புலாவிய காவேரி சங்கமு 
கஞ்சி ராமலை வாழ்தேவ தந்திர 
கந்த மேவிய போரூர்‌ நடம்புரி 
தேன்சி வாயமு மேயா யகம்படூ 
கண்டி யூர்வரு சாமீக டம்பணி மணிமார்பா 
எம்பீரானோடு வாதாடூ மங்கைய 
ர௫ம்பர்‌ வாணீபொ ஸீள்மால்‌ சவுந்தரி 
எந்த நாள்தோறு மேர்பாக நின்றுறு துதியோதும்‌ 
இந்தி ராணீதன்‌ மாதோடு நன்குற 
மங்கை மானையு மாலாய்‌ மணந்துல 
கேங்கு மேவிய தேவால யந்தோறு 


வேலு மயிலுந்‌ துணை. 


வெனதாகைய தவனை 


வயலூரா 


பெருமாளே. 


௨ 
குமரன்‌ துணை 


திருவகுப்பு 
7. சீர்பாத வகுப்பு 


உததியிடை கடவுமர கதவருண குலதுரக 


வுபலளித கனகரத சதகோடி சூரியர்கள்‌ 
உதயமென வதிகவித கலபகக மயிலின்மிசை 

யுகமுடிவி னிருளகல வோருசோதி வீசுவதும்‌ 
உடலுமுட லுயிருநிலை பேறுதல்போரு ளேனவுலக 

மோருவிவரு மநுபவன சிவயோக சாதனையில்‌ 
ஒழுகுமவர்‌ பிறிதுபர வசமழிய விழிசேருகி 

யுணர்வுவிழி கோடுகியதி தமதூடூ நாடுவதும்‌ 


உருவெனவு மருவேனவு முளதேனவு மிலதேனவு 
முழலுவன பரசமய கலையார வாரமற 
உரையவிழ வுணர்வவிழ வுளமவிழ வுயிரவிழ 
வுளபடியை யுணருமவ ரநுபூதி யானதுவும்‌ 
உறவுமுறை மனைவிமக வேனுமலையி லேனதிதய 
வுருவுடைய மலினபவ ஜலராசி யேறவிடும்‌ 
உறுபுணையு மறிமுகமு முயரமரர்‌ மணிமுடியி 
லுறைவதுவு முலைவிலது மடியேன்‌ மனோரதமும்‌ 
இதழிவேகு முகககன நதியறுகு தறுகணர ்‌ 
விமகிரண தருணவுடூ பதிசேர்‌ ஜடாமவுலி 
இறைமகிழ வுடைமணியோ டணிசகல மணிகலென 
இமயமயில்‌ தழுவுமோரு திருமார்பி லாடூவதும்‌ 
இமையவர்க ணகரிலிறை குடி.புகுத நிருதர்வயி 
றெரிபுகுத வுரகர்பதி யபிஷேக மாயிரமும்‌ 
எழுபிலமு நேறுநேறென முறியவட குவடிடிய 
இளையதளர்‌ நடைபழகி விளையாடல்‌ கூருவதும்‌ 


32. 


178 திருவகுப்பு 


இனியகனி கடலைபய றோடியல்போரி யமுதுசேயு 
மிலகுவெகு கடவிகட தடபார மேருவுடன்‌ 
இகலிமுது திகிரிகிரி நேறியவளை கடல்கதற ர 
எழுபுவியை யோருநோடியில்‌ வலமாக வோடுவதும்‌ 
எறுழிபுலி கரடியரி கரிகடமை வருடையுழை 
யிரலைமரை யிரவுபக லிரைதேர்க டாடவியில்‌ 
எயினரிடூ மிதணதனி லிளகுதினை கிளிகடிய 
வினிதுபயில்‌ சிறுமிவளர்‌ புனமீது லாவுவதும்‌ 
முதலவினை முடிவிலிரு பிறையேயிறு கயிறுகோடு 
முதுவடவை விழிசுழல வருகால தூதர்கேட 
முடுகுவது மருணெறியி லுதவுவது நினையுமவை 
முடியவரு வதுமடியர்‌ பகைகோடி சாடுவதும்‌ 
மோகுமோகேன மதுபமுரல்‌ குரவுவிள வினதுகுறு 
முறியுமலர்‌ வகுளதள முழுநீல தீவரமும்‌ 
முருகுகமழ்‌ வதுமகில முதன்மைதரு வதும்விரத . 
முரிவர்கரு தரியதவ முயல்வார்த போபலமும்‌ 
முருகசர வணமகளி ரறுவர்முலை நுகருமறு 
முககுமர சரணமேன வருள்பாடி யாடிமிக 
மொழிகுழற வழுதுதொழு துருகுமவர்‌ விழியருவி 
முழுகுவதும்‌ வருகவேன வறைகூவி யாளுவதும்‌ 
முடியவழி வழியடி மை யேனுமுரிமை யடிமைமுழு ' 
துலகறிய மழலைமோழி கோடுபாடூ மாசுகவி 
முதலமோழி வனரிபுண மதுபமுக ரிதமவுன 
முகுளபரி மளநிகில கவிமாலை சூடூவதும்‌ 


மதசிகரி கதறிமுது முதலைகவர்‌ தரகேடிய 
-... . மடூகடுவில்‌ வெருவியோரு விசையாதி மூலமே 
வருகருணை வரதனிக லிரணியனை நுதியுகிரின்‌ 
வகிருமட லரிவடிவு குறளாகி மாபலியை 


வேல்வகுப்பு 179 


வலியசிறை யிட வேளியின்‌ முகடூகிழி படமுடிய 

வளருமுகி னிருதனிரு பதுவாகு பூதரமும்‌ 
மகுடமோரு பதுமுறிய வடூபகழி விடூகுரிசின்‌ 

மருகனிசி சரர்தளமும்‌ வருதார காசுரனும்‌ 
மடியமலை பிளவுபட மகரசல நிதிகுறுகி 

மறுகிமுறை யிடமுனியும்‌ வடிவேல னீலகிரி 
மருவுகுரு பதியுவதி பவதிபக வதிமதுர 

வசனிபயி ரவிகவுரி யுமையாள்த்ரி சூலதரி 
வநசைமது பதியமலை விசயைதிரி புரைபுநிதை 

வரிதையபி நவையஙகை யபீராம்‌ நாயகிதன்‌ 
மதலைமலை கிழவனனு பவனபய ஸனுபயசதுர்‌ 

மறையின்முத னடுமுடிவின்‌ மணகாறு சீறடியே. 


2. வேல்வகுப்பு 
பருத்தமுலை சிறுத்கவிடை வேளுத்ததகை 
கறுத்தகுழல்‌ சிவத்தவிதழ்‌ மறச்சிறுமி 
விழிக்குநிக ராகும்‌ 
பனைக்கைமுக படக்கரட மதத்தவள 
கசக்கடவுள்‌ பதத்திடுநீ களத்துமுளை 
தெறிக்கவர மாகும்‌ 
பழுத்தமுது தழிழ்ப்பலகை யிருக்குமோரு 
கவிப்புலவ னிசைக்குருகி வரைக்குகையை 
யிடித்துவழி காணும்‌ 
பசித்தலகை முசித்தழுது முறைப்படுத 
லொழித்தவுண ரூரத்துதிர நிணத்தசைகள்‌ 
புசிக்கவரு ணேரும்‌ 
சுரர்க்குமுநி வரர்க்குமக பதிக்கும்விதி 
தனக்குமரி தனக்குஈரர்‌ தமக்குமுறு 
மிடுக்கண்வினை சாடும்‌ 


180 திருவகுப்பு 


சுடர்ப்பரிதி யோளிப்பரில வோழுக்குமதி 
யோளிப்பஅலை யடக்குதழ லோளிப்பவோளி 
ரோளிப்பிரபை வீசும்‌ 
துதிக்குமடி யவர்க்கொருவர்‌ கேடுக்கவிடர்‌ 
நினைக்கினவர்‌ குலத்தைமுத லறக்களையு 
மேனக்கோர்துணை யாகும்‌ 


சோலற்கரிய திருப்புகழை யுரைத்தவரை 
யடுூத்தபகை யறுத்தேறிய வுறுக்கியேழு 
மறத்தைநிலை காணும்‌ 


தருக்கி௩மன்‌ முருக்கவரி னேருக்குமதீ 
தரித்தமுடி படைத்தவிறல்‌ படைத்தவிறை 
கழற்குநிக ராகும்‌ 
தலத்திலுள கணத்தோகுதி களிப்பினுண 
வழைப்பதேன மலர்க்கமல கரத்தின்‌ முனை 
விதிர்க்கவளை வாகும்‌ 


தனித்‌ துவழி ௩டக்குமென திடத்துமோரு 
வலத்துமிரு புறத்துமரு கடுத்திரவு 
பகற்றுணைய தாகும்‌ 
சலத்துவரு மரக்கருடல்‌ கோழுத்துவளர்‌ 
பெருத்தகுடர்‌ சிவத்ததோடை யேனச்சிகையில்‌ 
விருப்பமோடூ சூடும்‌ 


திரைக்கடலை யுடைத்துநிறை புனற்கடிது 
குடித்துடையு முடைப்படைய எலட்த்குர்‌ர 
கிறைத்துவிளை யாடும்‌ 


திசைக்கிரியை முதற்குலிச னறுத்தசிறை 
முளைத்ததேன முகட்டினிடை பற்க்கவற': 
விசைத்ததிர வோடும்‌ 


திருவேளை க்காரன்வகுப்பு 18] 


சினத்தவுண ரெதிர்த்தரண களத்தில்வேகு 
குறைத்தலைகள்‌ சிரித்தெயிறு கடித்‌துவிழி 
விழித்தலற மோதும்‌ 
திருத்தணியி லுதித்தருளு மோருத்தன்மலை 
விருத்தனேன துளத்திலுறை கருத்தன்மயில்‌ 
நடத்துகுகன்‌ வேலே. 


3. திருவேளைக்காரன்‌ வகுப்பு. 
ஆனபய பத்திவழி பாடுபேறு முத்தியது 


வாகநிகழ்‌ பத்தசன வாரக்‌ காரனும்‌ 
ஆரமது ரித்தகனி காரணமு தற்றமைய 

னாருடனு ணக்கைபுரி தீமைக்‌ காரனும்‌ 
ஆகமம்வீ ளைத்தகில லோகமு கொடிப்பளவில்‌ 

ஆசையோடு சுற்றுமதி வேகக்‌ காரனும்‌ 
ஆணவவ ழுக்கடையு மாவியை விளக்கியநு 

பூதியடை வித்ததோரு பார்வைக்‌ காரனும்‌ 
ஆடலைவு பட்டமரர்‌ நாடதுபி ழைக்கவம 

ராவதிபு ரக்குமட லாண்மைக்‌ காரனும்‌ 
ஆடகவி சித்ரகன கோபுரமு கப்பிலரு 

ணுபுரியி னிற்குமடை யாளக்‌ காரனும்‌ 
ஆயிரமு கத்துநதி பாலனும கத்தடிமை 

யானவர்தொ டூத்தகவி மாலைக்‌ காரனும்‌ 


ஆறுமுக வித்தகனு மாறிருபு யத்தாசு 
மாதிமுடி வற்றதிரு 
யானேனதே ஸனச்சருவு மீனசம யத்தேவரும்‌ 
யாருமுணார்‌ தற்கரிய -நேர்மைக்‌ காரனும்‌ 
யாதுநிலை யற்றலையு மேழுபிற விக்கடலை 
யேறவீடூ ஈற்கருணை யோடக்‌ காரனும்‌ 


நாமக்‌ காரனும்‌ 


185 திருவகுப்பு 
ஏரகமி டைக்கழிசி ராமலைதி ருப்பழநீ 


யேரணிசே ருத்தணியில்‌ வாசக்‌ காரனும்‌ 
ஏழையினி ரட்டைவினை யாயதோரு டற்சிறையி 
ராமல்விடூ வித்தருணி யாயக்‌ காரனும்‌ 
யாமளைம ணக்குமுக சாமளைம ணிக்குயிலை 
யாயேனவழைத்துருகு நேயக்‌ காரனும்‌ 
ஏதமற நிச்சயம னோலயவி ளக்கோளியும்‌ 
யாகமுரி வர்க்குரிய காவற்‌ காரனும்‌ 
ஈரிரும ருப்புடைய சோனைமத வேற்பிவரும்‌ 
யானையள விற்றுவளு மாசைக்‌ காரனும்‌ 
ஏடவீழ்க டப்பமலர்‌ கூதளமு டிக்குமிளை 
யோனுமறி விற்பேரிய மேன்மைக்‌ காரனும்‌ 
வானவர்போ ருட்டுமக வானதுபோ ருட்டூமலர்‌ 
வாவியிலு தித்தமுக மாயக்‌ காரனும்‌ 
வாரணப திக்குதவு நாரணனு வக்குமரு ்‌ 
மானுமய னைக்கறுவு கோபக்‌ காரனும்‌ 
வாழியேன நித்தமற வாதுபர விற்சரண ர 
வாரிசம ளிக்குமுப காரக்‌ காரனும்‌ 
மாடமதில்‌ சுற்றியத்ரி கூடகிரி யிற்கதிர்சேய்‌ ன்‌ 
மா௩கரி யிற்கடவு ளாயக்‌ காரனும்‌ 
வாளேயிற துற்றபகு வாய்தோறு நேருப்புமிழும்‌ 
வாசுசியே டூத்துதறும்‌ வாசிக்‌ காரனும்‌ 
வாளகிரி யைத்தனது தாளிலீடி யப்போருது 
வாகைபுனை குக்குடப தாகைக்‌ காரனும்‌ 
மாசிலுயி ருக்குயிரு மாசிலுணர்‌ வுக்குணர்வும்‌ 
வானிலணு வுக்கணுவு பாயக்‌ காரனும்‌ 


வாதனைத.விர்த்தகுரு நாதனும்வே ளிப்படம 
.. காடலியி னிற்பதோர்ச . காயக்‌ காரனும்‌ 


வேடிச்சி காவலன்‌ வகுப்பு 188 


மீனவனு மிக்கபுல வோருமுறை போற்பலகை 


மீதமர்த மிழ்த்ரயலி நோதக்காரனும்‌ 
வேரிமது மத்தமதி தாதசிக டூக்கைபுனை' 

வேணியர்து திப்பதோரு கேள்விக்‌ காரனும்‌ 
வேலைதுகள்‌ பட்டூமலை சூரனுடன்‌ பட்டுருவ 

வேலையுற விட்டதனி வேலைக்‌ காரனும்‌ 
மீனுலவு கிர்த்திகைகு மாரனுகி னைக்குமவர்‌ 

வீடுபேற வைத்த்ருளு தாரக்‌ காரனும்‌ 
மேனையரி வைக்குரிய பேரனும தித்ததிறல்‌ 

வீரனும ரக்கர்குல குறைக்‌ காரனும்‌ 
வேதியர்‌ வே றுக்கையும நாதிபர வஸ்துவும்வி 

சாகனும்வி கற்பவேகு ரூபக்காரனும்‌ 
வேடுவர்‌ புனத்திலுரு மாறிமுனி சோற்படிவி 

யாகுலம னத்தினொடூ போம்விற்‌ காரனும்‌ 
மேவியபு னத்திதணி லோவியமே னத்திகழு 

மேதகு குறத்திதிரு வேளைக்‌ காரனே. 


4, வேடிச்சி காவலன்‌ வகுப்பு 
உதரகம லத்தினிடை முதியபுவ னத்ரயமு 

முகமுடிவில்‌ வைக்குமுமை யாள்பேற்ற பாலகனும்‌ 

உமிழ்திரை பரப்பிவரு வேகுமுக குலப்பழைய 
.உதகமகள்‌ பக்கல்வரு சோதிச்‌ சடானனனும்‌ 
உவகையோடு சிர்த்திகைய ரறுவருமே டூக்கவவ 
ரோருவ்ரோரு வர்க்கவணோ ரோர்புத்ர . னானவனும்‌ 
உதயரவி வர்க்கரிகர்‌ வனகிரண விர்த்தவித 
முடையதத பத்ரநவ பீடத்து வாழ்பவனும்‌ 
உறைசரவ ணக்கடவுண்‌ மடுூவிலடர்‌ வஜ்ரதர . 
னுடையமத வெற்புலைய வேதித்த வீரியனும்‌ 


184 திருவகுப்பு 
உரைபேற வகுத்தருணை நகரினோரு பந்தனிடு 


மோளிவளர்‌ திருப்புகழ்ம தாணிக்ரு பாகரனும்‌ 
உரககண சித்தகண கருடகண யக்ஷ்கண 

முபரிட முரைத்தபடி பூசிக்கும்‌ வானவனும்‌ 
ஒருவனு மகீழ்ச்சிதரு குருபரனு முத்தமனு 

முபயமுறு மக்றிகர மீதிற்ப்ர பாகரனும்‌ 

அதிமதுர சித்ரகவி நிருபனு மகத்தியனு 

மடிதோழு தமிழ்த்ரயவி கோதக்‌ கலாதரனும்‌ 
அவரைபோரி யேட்பயறு துவரையவல்‌ சர்க்கரையோ 

டமுதுசேயும்‌ விக்௩பதி யானைச்‌ சகோதரனும்‌ 
அவுணர்படை கேட்டுமுது மகரசல வட்டமுட 

னபயமிட விற்படைகோ டாயத்த மானவனும்‌ 
அருணையி லிடைக்கழியி லுரககிரி யிற்புவியி 

லழகீய சேருத்தணியில்‌ வாழ்கற்ப காடவியில்‌ 


அறிவுமறி தத்துவமு மபரிமித வித்தைகளு ்‌ 
மறியேன லிமைப்போழுதின்‌ வாழ்வித்த வேதியனும்‌ 


அரிபிரம ருக்குமுத லரியபர மற்குயரு 


மருமறை முடிப்பையுப தேசித்த தேசிகனும்‌ 
அமலனு மேனக்கரசு மதிகுணனு நீர்க்குணனு ர 
மகிலபுவ னத்தமர சேனைக்கு நாயகனும்‌ 
அனுபவனு மற்புதனு மனுகுணனு மக்ஷ£னு , 
மருமனமோ ழிக்குமநு பூதிச்‌ சுகோதயனும 
இதமகிதம்‌ விட்டூருகி யிரவுபக லற்றவிட 
மேன.தறவிீ ருக்கைபுரி யோகப்‌.புராதனனும்‌ 
எனதுமன சிற்பரம சுகமவுன கட்கமதை 
யமன்முடி துணிக்கவீதி யாவைத்த பூபதியும்‌ 


எழுமையுமே னைத்தனது கழல்பரவு பத்தனென 
இனிதுகவி யப்படிப்ர சாதித்த பாவலனும்‌ 


வேடிச்சி காவலன்‌ வகுப்பு 185 
இமையவர்‌ முடித்தொகையும்‌ வனசரர்‌ பொருப்பு மேன 
திதயமு மணக்குமிரு பாதச்‌ சரோருகனும்‌ 
எழுதரிய கற்பதரு நிழலில்வளர்‌ தத்தைதழு 
வியகடக வஜ்ரவதி பாரப்‌ புயாசலனும்‌ 
எதிரில்புல வர்க்குதவு வேளிமுகடூ முட்டவள 
ரிவுளிமுகி யைப்போருத ராவுத்த னானவனும்‌ 
எழுபரி ரதத்திரவி யேழுநிலமோ டக்கரிக 
ளிடர்பட முழக்கியேழு சேவற்‌ பதாகையனும்‌ 
- இணையிலியு நிர்ப்பயனு மலமிலியு நிஷ்களனு 
மிளையவனும்‌ விப்ரகுல யாகச்‌ சபாபதியும்‌ 
மதுகையோடுூ சக்ரசிரி முதுகுகேளி யப்புவியை 
வளையவரும்‌ விக்ரமக லாபச்‌ சிகாவலனும்‌ 
வலியரிக ளத்தினோடூ மறுகுசிறை பட்டோழிய 
வனஜமுனி யைச்சிறிது கோபித்த காவலனும்‌ 
வருசுரர்‌ மதிக்கவோரு குருகுபேயர்‌ பேற்றகன 
வடசிகரி பட்டுருவ ேவல்தோட்ட சேவகனும்‌ 
வரதனு மநுக்ரகனு நிருதர்குல நிஷ்டூரனு 
மநுபவன சித்தனும கோதுக்க பேதனனும்‌ 
வயிரிசை முழக்கமிகு மழைதவழ்‌ குறிச்சிதோறு 
மகிழ்குரவை யுட்டிரியும்‌ வேடிக்கை வேடூவனும்‌ 
மரகத மணிப்பணியி னணிதழை யுடுத்துலவும்‌ 
வனசரர்‌ கொடிச்சிதனை யாசிக்கும்‌ யாசகனும்‌ 
மதனன்விடு புட்பசர படலமுட லத்தனையு 
மடலேழுதி நிற்குமதி மோகத்‌ தபோதனனும்‌ 


வரிசிலை மலைக்குறவர்‌ பரவிய புனத்திதணின்‌ 
மயிலேன இருக்குமோரு வேடிச்சி காவலனே. 


186 திருவகுப்பு 
2. சேவகன்‌ வகுப்பு 


இருபிறை யேயிறு நிலவேழ வுடல 


மிருள்படூ சோருப முடைக்கோ விடவே 
இறுசிய கயிறு படவினை முடுகி 
யேமபடர்‌ பிடரி பிடித்தே கோடுபோய்‌ 
அருமறை முறையின்‌ முறைமுறை கருதி 
யதரிடை வேறுவ ஒறுத்தால்‌ வகையால்‌ 
அறிவோடூ மதுர மோழியது குழறி 
யலமரு பொழுதி லழைத்தால்‌ வருவாய்‌ 
ஒருபது சிரமு மிருபது கரமும்‌ 
விழவோரு பகழி தொடுத்தோன்‌ மருகா 
உரமது பேரிய திரிபுர மேரிய 
வுயர்கன கிரியை வளைத்தோர்‌ புதல்வா 
மருவள ரடவி வனிதையர்‌ பரவ 
மரகத விதணி லிருப்பாள்‌ கணவா 
வளைகடல்‌ கதற நிசிசரர்‌ மடிய 
மலையொடு போருத முழுச்சே வகனே. 


6. கடைக்கணியல்‌ வகுப்பு 
அலைகடல்‌ வளைந்து டுத்த வேழுபுவி புரந்தி ருக்கு 
மரசேன நீரந்த ரிக்க வாழலாம்‌ 
அளகையர சன்ற னக்கு மமரரர சன்ற னக்கு 
மாசேன அறஞ்சே லுத்தி யாளலாம்‌ 
அடைபேறுவ தேன்று முத்தி யதிமதுர செந்த மிழ்க்கு- 
மருள்பேற நினைந்து சித்தி யாகலாம்‌ 
அதிரவரு மேன்று முட்ட அலகில்வினை. சண்டை நிற்க 
அடலேதிர்‌ புரிந்து வேற்றி - யாகலாம்‌ 


ம்யிலவகுப்பு 187 


இலகிய நலஞ்செய்‌ புட்ப கமுமுட னிறம்‌ வேளுத்த 


இபவர சேனும்போ ருப்பு மேறலாம்‌ 
இருவரவர்‌ நின்றி டத்து மேவரேவ ரிருந்தி டத்து 
மோருவனில னேன்றுணர்ச்சி கூடலாம்‌ 
எமபடர்‌ தோடர்ந்த ழைக்கி லவருட னேதிர்ந்து ளூட்க 
இடியேன முழங்கீ வேற்றி பேசலாம்‌ 
இவையோழிய வும்ப லிப்ப தகலவிடு முங்கள்‌ வித்தை 
யினையினி விடும்பே ருத்த பாருளீர்‌ 
முலையிடை கிடந்தி ளைப்ப மோகுமோகேன வண்டிரைப்ப 
முகையவிழ்‌ கடம்ப டூத்த தாரினான்‌ 
முதலிபேரி யம்ப லத்துள்‌ வரையசல மண்ட பத்துண்‌ 
முநிவர்தோழ வன்று நீர்த்த மாடினான்‌ 
முனைதோறு முழங்கி யோற்றி முகிலேன விரங்க வெற்றி 
முறைகேறி பறந்து விட்ட கோழியான்‌ 
முதியவுண ரன்று பட்ட முதியகுடர்‌ ஈன்று சுற்று 
முதுகழுகு பந்த ரிட்ட வேலினான்‌ 
மலைமருவு பைம்பு னத்தி வளருமிரு குன்ற மோத்தி 
வலிகுடு புகுந்தி ருக்கு மார்பினான்‌ 
“ மழலைகள்‌ விளம்பி மோய்த்த அறுவர்முலை யுண்டுமுற்றும்‌ 
வடிவுடன்‌ வளர்ந்திருக்கும்‌ வாழ்வினான்‌ 
மலையிறை மடந்தைபேற்ற வொருமதலை யேன்று தித்து 
மலையிடிய வுந்து ணித்த தோளினான்‌ 
மயிலையு மவன்றி ருக்கை யயிலையு மவன்‌ கடைக்க 
ணியலையு நினைந்தி ருக்க வாருமே. 
7. மயில்‌ வகுப்பு. 


ஆதவனு மம்புலிய மாசுறவி முங்கியுமி 
ழாலமரு வும்பணியி 
ஆறுமுக னைந்துமுக னானைமுக னேங்கடவு 
ளாமேனமோ ழிந்தகல வேன்று வீடுமே 


ரண்டூ மழுதே 


188 திருவகுப்பு 
ஆர்கலிக டைந்தமுது வானவர ருந்தவரு 
ளாதிபக வன்றுயில நந்தன்‌ மணிசேர்‌ 
ஆயிரமி ருந்தலைக ளாய்விரிப ணங்குருதி 
யாகமுழு துங்குலைய வந்த றையுமே 
வேதமுழு தும்புகலி ராமனோரு தம்பிமிசை 
வீடணன ருந்தமையன்‌ மைந்த னிகலாய்‌ 
வீசுமர வஞ்சிதறி யோடவரு வேங்கலுழன்‌ 
மேலிடி யேனும்படிமு ழங்கி விழுமே 
மேதினிசு மந்தபேரு மாசுணம யங்ககக 
மேவுசர ணங்கொடூல கெங்கு முழுமே 
வேலியேன வேண்டிசையில்‌ வாழுமுர கந்தளர 
வேயழலே ஸுஞ்சினமு டன்ப டருமே 
போதினிலி ருந்தகலை மாதினைம ணந்தவுயர்‌ 
போதனை யிரந்துமலர்‌ கொண்டூ முறையே 
பூசனைபு ரிந்துகோடி யாகிமகி ழோன்றுதுசிர்‌ 
போன்முடிவி ளங்கவரு மஞ்ச மர௫ுமே 
பூதரோடூ கந்தருவர்‌ நாதரோடு கிம்புருடர்‌ 
பூரணக ணங்களோடு வந்து தொழவே 
போரிடூவ வேன்றுவேகு வாரணக ணங்களுயிர்‌ 
போயினமே னும்படியே திர்ந்து விழுமே 
கோதகலு மைக்துமலர்‌ வாளிமத னன்பொருவில்‌ 
கோலவுட லங்கருகி வேந்து விழவே 
கோபமோடு கண்டவிழி காதரணி யும்பணிகள்‌ 
கூடிமன மஞ்சிவளை சென்று புகவே 
கூவியிர வந்தமுணர்‌ வாழியேன நின்றுபொரு- 
கோழியோடு வேன்றிமுறை யும்ப கருமே 
கோலமுறு சேந்தினகர்‌ மேவுகும.ரன்சரண 


கோகனத மன்போடுவ ணங்கு மயிலே. 


கோலுவகுப்பு 180 
9. கொலுவகுப்பு 


அருமறை யவன்முத லரியரன்‌ மகபதி 


ய௩ங்க னிமையோ ரினங்க ளோருபால்‌ 
அருணனு மதியமு மனலேழு கனலியு 
மணங்கி னோடுகம்‌ கணங்க ளோருபால்‌ 
வருணனு நிருதியும்‌ வழியோடு தனதனு 
மகிழ்ந்து மிகவே புகழ்ந்த தோருபால்‌ 
வயிரவ ரோடுபட ர௬வணரு முரகரும்‌ 
வரங்கள்‌ பேறவே யிரங்க வோருபால்‌ 
இருடிக ளெவர்களு மினியகி னரர்களு 
மிணங்கி யேதிரே வணங்க வோருபால்‌ 
இபமுக வனுமேழி லிளவல்க ளனைவர 
மியன்ற கேறி$ய முயன்ற தோருபால்‌ 
உருமலி குறளின மோடூவசு முசுமுக 
னுறைந்து பரிவாய்‌ நிறைந்த தோருபால்‌ 
- உடூவொடூ நடவுப னிருவரு முறைமுறை 
யுகந்து தொழவே மிகுந்த தோருபால்‌ 
அடல்விடை முகனறை கதையுற வெகுசன 
மதுங்கி யருகே யோதுங்க வோருபால்‌ 
. அயன்முடி திருகிய வயவனு நியமமோ 
டடங்கி வலமே தொடங்க வோருபால்‌ 
மடல்புனை புகரோடூ வருபதி னோருவரு 


மருங்கி னுறவே நெருங்க வொருபால்‌ 


மருவோடு துவரிரு வருமிசை வலமோடூ 

வசிந்து மனமே கசிந்த தொருபால்‌ 

மிடலிறை விறலரி விமலர்க எருள்சுதன்‌ 
வியந்து விரைவாய்‌ 


வெயில்வீரி சுடரவன்‌ மகனோடு மதிமகன்‌ ர . 
- விளம்பு முறையே கிளம்ப வோருபால்‌ 


நயந்த தோருபால்‌ 


190 திருவகுப்பு 
உடலோளி மவுனிக ளூடனுப னிடதரு 


முளங்கு ளிரவே விளங்க வோருபால்‌ 
உமைதிரு மகள்நில மகள்கலை மகளோடும்‌ ்‌ 
உகந்தே வருமே தோகுந்த தோருபால்‌ 
அதிபகி ரதிபயி ரவிபக வதிசசி 
யரம்பையருமே நிரம்ப வோருபால்‌ 
அழகிய கவுரியோ டிலகிய வலவையு 
மடைந்து தயவாய்‌ மிடைந்த தொருபால்‌ 
மதியர சருநிறை வசியரும்‌ வினைஞரு 
மலிந்து முகமே பொலிந்த தோருபால்‌ 
வருசிவ னடியவர்‌ அரகர வேனமுறை 
வழங்கு கடல்போல்‌ முழங்க வோருபால்‌ 


விதிமுறை கருதியை வகைபுரி கருவிகள்‌ 
விளைந்த வோலிவா னளைந்த தோருபால்‌ 
விதமுட னபிநய வனிதையர்‌ சதிமுறை 
விரிந்த நடமே 
உதிர்தரு மலர்விரை யுறுபுகை ம்ருகமத 
.... மூமிழ்ந்த மணமே கமழ்ந்த தோருபால்‌ 
ஒழுகிய கிரிதோடு பணிதம தடுசுட 
ருவந்து ஒளியே 
அரியக டேனமுக டளவியு வோருகுடை 
யமர்ந்த நிழலே 
. அருமட வனமேன விருபுடை கவரிக 
ளசைந்த வழகே யிசைந்த தோருபால்‌ 
வரிசைசேய்‌ துயிலோடு வனமயில்‌ சிவிறியின்‌ 


புரிந்த தோருபால்‌ 


நீவந்த தோருபால்‌ 


சமைந்த தோருபால்‌ 


வயங்கு சிறுகா லியங்க வொருபால்‌ 
ம்றுகட லினிலேழு நிறைமதி யமுதேன 
வரிந்து.பனிநீர்‌ 


சோரிந்த தோருபால்‌ 


கோலுவகுப்பு 191 


விரியிருள்‌ வலிதரு கிரணம்‌ தேனநல 


மிகுஞ்சு ழலில்வீ சுகுஞ்ச மோருபால்‌ 
வியன்மர கதமணி மிளிர்தரு களசேதிர்‌ 
விரைந்து நிரையாய்‌ நிரைந்த தோருபால்‌ 
உரியவே ளிலையுட ஜுயரிய கமுகினி 
லுகுந்த கனியே பகுந்த தோருபால்‌ 
உலகுள வனிதைய ரவரவர்‌ விரதமோ 
டூணர்ந்து கனியே கொணர்ந்த தோருபால்‌ 
அறுகதி ரவரேன அறுமணி மவுலிக 
ளடர்ந்து வேயிலே படர்ந்த தோருபால்‌ 
அறுமதி யேனவறு திருமுக சததள 
அலர்ந்த மலரே மலர்ந்த தொருபால்‌ 


மறுவறு கடலேன மருவுப னிருவிழி 
வழிந்த அருளே போழிந்த தோருபால்‌ 
வனைதரு மகரமு மணியணி பணிகளும்‌ 
வயங்கு குழையே தயங்க வோருபால்‌ 


இறுகுபோன்‌ மலையோடு மிடறுப னிருபுய 
மிசைந்து நேடூவா னசைந்த தொருபால்‌ 
எழிலியை யனையப னிருகையி லயின்முத ்‌ 
லிலங்கு படையே துலங்க வோருபால்‌ 


உறுவரை யருவியை நீகர்தரு முரமிசை 
யுடன்கோள்‌ புரிநூல்‌ 

உருமேன விகலிமு னேதிர்போரு மவுணரு . 

ளுடைந்த வுடைவாள்‌ சிறந்த தொருபால்‌ 


கிடந்ததோருபால்‌ 


அநவர தமுமறை முறையிடு பரிபுர 


மலங்கு மிருதாள்‌ குலுங்க வோருபால்‌ 


192 திருவகுப்பு 
அளவறு கலவியின்‌ முழுகிய குறமக 


ளமர்ந்து ளோயிலாய்‌ நிமிர்ந்த தோருபால்‌ 
வனதரு வினிலுறை சதமக னருண்மகள்‌ 
வதிந்து மணமே போதிந்த தோருபால்‌. 
வருமடி யவரிடம்‌ வலியச நதம்வர 
வளர்ந்த சபையே கிளர்ந்த தொருபால்‌ 
நினைவோடூ பணிபவர்‌ வினைதுகள்‌ படஎதிர்‌ 
நினைந்து திருநீ றணிந்த தோருபால்‌ 
நிறைமல ரோடூகல கலவையு முயர்குரு 
நினைந்து தரவே புனைந்த தோருபால்‌ 
தினகர னுலவுச நிதியினி லிரவலர்‌ 
தேளிந்த தமிழே பொழிந்த தோருபால்‌ 
சிவபர கீரியினி லோருசிவன்‌ வடிவோடூ 
திருந்த முருகோன்‌ இருந்த கோலுவே. 


உ 
கந்நரந்தாதி 
க்‌ இ ண்‌ 
திருவாவி னன்குடி பங்காள ரேண்முது சீருரைச 
திருவாலி னன்குடி வானார்‌ பரங்குன்று சீரலைவாய்‌ 
திருவாவி னன்குடி யேரகங்‌ குன்றுதோ ராடல்சேன்ற 
திருவாவி னன்குடி கோண்டதண்‌ கார்வரை சேப்புமினே. 
(கருத்து) (பார்வதி சமேதரான) பரமசிவனும்‌, லக்ஷ்மீ சமேத 
ரான திருமாலும்‌ புகழ்கின்ற கீர்த்தியும்‌ வல்லமையுமுடைய குமாரக்‌ 
கடவுளுக்கு உறைவிடமாகிய திருப்பரங்குன்றம்‌, திருச்செந்தூர்‌, 
பழநி, திருவேரகம்‌, குன்றுதோருடல்‌, பழமுதிர்சோலைமலை இவ்‌ 
வாறு தலங்களையுக்‌ துதியுங்கள்‌. 1 
சேவிக்குன்ற வாரண நல்கிசை பூட்டவன்‌ சிந்தையம்பு 
செவிக்குன்ற வாரண மஞ்சலேன்‌ றாண்டது நீண்டகன்மச்‌ 
செவிக்குன்ற வாரண வேலா யுதஞ்சேற்ற துற்றனகட்‌ 
சேவிக்குன்ற வாரண வள்ளிபோற்‌ றாண்மற்றேன்‌ 
[ஜறேடூவதே. 
(க-து) நாகமலையில்‌ வாழுங்‌ கந்தசுவாமியே! உன்‌ திருப்‌ 
புகழை யான்‌ கேட்டறிந்த மாத்திரத்தில்‌ நினது கோழிக்‌ கொடி 
என்‌ ஆத்துமாவை அபயங்கொடுத்து ஆண்டுகொண்டது; உன்‌ 
வேலாயுதம்‌ பிறப்புக்கிடமான பேராசையை யொழித்துவிட்டது; 
உன்‌ தேவிமாரது திருவடியுங்‌ கிடைத்தது. இனி யான்‌ தேட 
வேண்டியது என்ன இருக்கின்றது? 2 
திரிகையி லாயிர வேல்லாழி மண்விண்‌ டருசிரபாத்‌ 
திரிகையி லாயிர வா௩ந்த காடகி சேரிமகோத்‌ 
திரிகையி லாயிர மிக்குமைந்‌ தாசேந்தி லாயோருகால்‌ 
திரிகையி லாயிரக்‌ கோடிசுற்‌ டருடூந்‌ திருத்துளமே. 
(க-து) நித்தியயானவனே! சராசரங்களைப்‌ படைத்தும்‌, 
பிரமகபாலமேந்தியும்‌, ஆநந்த நடனஞ்செய்து கயிலாசத்திலுறை 
்‌ கின்ற பரமசிவனுக்கும்‌, இமயமலையின்‌ குமாரியாகிய பார்வதிக்கும்‌ 
14 


194 கந்தரந்தாதி 


மைந்தனே! திருச்செந்திற்‌ பதியோனே! என்‌ உள்ளமானது 
குலாலன்‌ சக்கரம்‌ ஒருதரம்‌ சுற்றுவதற்குள்‌ அரேககோடிதரம்‌ 
சுற்றி வருகின்றது; அதை யடக்கியருள வேண்டும்‌, 3 


சேயவன்‌ புந்தி வனவாச மாதுடன்‌ சேர்ந்த சேந்திற்‌ 
சேயவன்‌ புந்தி கனிசா சராந்தக சேந்தவேன்னிற்‌ 
சேயவன்‌ புந்தி பனிப்பானு வெள்ளிபோன்‌ செங்கதிரோன்‌. 
சேயவன்‌ புந்தி தடுமாற வேதருஞ்‌ சேதமின்றே, 


(க-து) கான்யாறோடும்‌ புனத்திலிருந்த வள்ளிநாயகி பேரில்‌ 
,அன்புகூர்ந்த செந்தினாயகனே! அசுரர்குலாந்தகனே! சேந்தனே! 
என்று துதிக்கின்றவர்களுக்கு ஈவக்கிரகங்களின்‌ வக்கிரோ 
தயத்தாலாகுந்‌ தீமையில்லை. 1: கி 


தீட்டப்‌ படாவினி யுன்னாலேன்‌ சேன்னி கறைப்பிறப்பில்‌ 
தீட்டப்‌ படாவி யவரல்லன்‌ யான்றிக்கு நான்மருப்புத்‌ 
தீட்டப்‌ படாவி தமுகா சலன்சிறை விட்டவன்றாள்‌ 
தீட்டப்‌ படாவி வனையே நினைவன்‌ நிசாமுகனே. 


(க-து) பிரமாவே! இனி யென்னை யுதரஙிறைந்த கருக்குழி 
யில்‌ அழுக்துவோரைப்போல்‌ நினையாதே! இந்திரனது சிறையைத்‌ 
தவிர்த்தாண்ட குமாரக்கடவுளது பாத தாமரையை யடையும்‌ 
பொருட்டு அவனையே தியானித்துக்கொண்டிருக்கிறேனாதலால்‌ 
எனது தலை உன்‌ கையால்‌ இனி எழுதப்படாது, 5 


சிவசிவ சங்கர வேலா யுததினை வஞ்சிகுறிஞ்‌ 

சிவசிவ சங்கர வாமயில்‌ வீர சேகந்திருக்கண்‌ 

சிவசிவ சங்கர மாவை யேனுந்திற லோய்போறைவர்‌ 
சிவசிவ சங்கர மான்பட்ட வாவோளி சேர்ந்தபின்னே, * 


(கதி) ஏகவஸ்துவான பரமசிவனது மைந்தனாகிய வே 
ப நுதத்தை யுடையோனே! தினைப்புனத்தில்‌ வாழ்கின்ற வள்ளி 
நாயகனே! மயிலேறும்‌ வீரனே! மாவடிவாய்‌ நின்ற சூரனை வென்றி 


கந்தரந்தாதி 195 


வீரனே! நின்‌ திருவருளின்‌ பிரகாசத்தினால்‌ எனது கோபமென்னும்‌ 
மிருகம்‌ பொறுமை யென்னும்‌ ஆயுதத்தால்‌ அழிந்த தன்மைய 
தாயிற்று. 6 


தீறவா வனக புரிவாச னீக்கச்‌ சிகரிநேஞ்சக்‌ 

திறவா வனச முனியைவேன்‌ றோய்தேன்‌ றிசைத்திருச்சேக்‌ 
திறவா வனமயி லோயந்த காலமேன்‌ சிந்தைவைக்கத்‌ 
திறவா வனநின்‌ றிருவான தண்டைத்‌ திருவடியே. 


(க-து) கயிலாயத்தின்‌ கதவு திறக்கும்படிச்‌ செய்கின்றவனே! 
கிரவுஞ்சகிரியைப்‌ பிளந்து பிரம்மாவையும்‌ வென்றோனே! தெற்கின்‌ 
கண்ணதாகிய திருச்செந்தூரில்‌ வாழும்‌ மயில்வாகனனே! என்‌ 
அனித்திய காலத்தில்‌ உனது தண்டை யணிந்த தாளே என்‌ சிந்தை 
யை வைக்கு மடைக்கல ஸ்தானமாம்‌. ர 


சிறுமிக்‌ குமர நிகர்வீர்‌ பகிரச்‌ சிதையுயிர்த்துச்‌ 
சிறுமிக்‌ குமர சரணமேன்‌ னீருய்வீர்‌ செந்தினைமேற்‌ 
சிறுமிக்‌ குமர புரைத்துகின்‌ ரோன்சிலை வேட்டுவனேச்‌ 
சிறுமிக்‌ குமர வணிமுடி யான்மகன்‌ சிறடிக்கே. 

(க-து) சிற்றுமியும்‌ ஈயாமல்‌ மரம்போன்‌ றிருப்பவர்களே! 
நீங்கள்‌ பிழைப்பதெப்படி? நீர்‌ தும்முங்காலையிலாவது தினைப்புனத்‌ 
தின்கண்‌ ' வள்ளியம்மையினிடத்துத்‌ தமது மரபையோதி நின்ற 
வனும்‌, கண்ணப்ப நாயனார்‌ நிவேதித்த எச்சிலை இனிதாகக்‌ 
கொண்ட பரமசிவன்‌ மைந்தனுமாகிய கந்தஸ்வாமியின்‌ திருவடி. 
யைக்‌ கருதிக்‌ குமரனே சரண மென்பீரானாற்‌ பிழைப்பீர்கள்‌. 8 


உ 
முருகா 
கந்தரலங்காரம்‌ 
்‌ காப்பு 
அடலரு ணைத்திருக்‌ கோபுரத்‌ தேயந்த வாயிலுக்கு 
வடவருகிற்‌ சேன்று கண்டுகொண்‌ டேன்வரு வார்தலையிற்‌ 
றடப டேனப்படூ குட்டூடன்‌ சர்க்கரை மோக்கியகைக்‌ 
கடதட கும்பக்‌ களிற்றுக்‌ கிளைய களிற்றினையே. 
அடல்‌ வல்லபம்‌, நினைவார்‌ வினை களையும்‌ வலிமை, 
கும்பம்‌--மத்தகம்‌, களிறு--யானை. 


நூல்‌ 
பேற்றைத்தவஞ்சற்றுமில்லாத வேன்னைப்ரபஞ்சமேன்னுகு 
சேற்றைக்‌ கழிய வழிவிட்ட வாசேஞ்‌ சடாடவிமேல்‌ 
ஆற்றைப்‌ பணியை யிதழியைத்‌ தும்பையை யம்புலீயின்‌ 
கீற்றைப புனைந்த பேருமான்‌ குமாரன்‌ க்ருபாகரனே. 
ப்ரபஞ்சம்‌-உலகம்‌. வழிவிட்டவா--வழிவிட்ட கருணைச்‌ 

செயலை என்னென்று கூறி வியப்பேன்‌. சடாடவி-சடைக்காடு. 
இதழி-கொன்றை. அம்புலி- சந்திரன்‌. 1 
அழித்துப்‌ பிறக்கவோட்‌ டாவயில்‌ வேலன்‌ கவியையன்பால்‌ 
எழுத்துப்‌ பிழையறக்‌ கற்கின்‌ றி லீரேரி மூண்டதென்ன 
விழித்துப்‌ புகையெழப்‌ பொங்குவெங்‌ கூற்றன்‌ விடுங்கயிற்றாற்‌ 
கழுத்திற்‌ சுருக்கிட்‌ டி.ழுக்குமன்‌ ரோகவி கற்கின்ற. 

.... அழித்து“ பிரமனெழுத்தை அழித்து. அயில்வேல்‌- கூர்மை 
பொருத்திய வேல்‌, எழுத்துப்பிழையற-திருப்புகழைப்‌ பிழை 
யின்றிக்‌ கற்று ஓதுதல்‌ வேண்டும்‌. ச 
தேரணி யிட்டூப்‌ புரமெரித்‌ தான்மகன்‌ செங்கையில்வேற்‌' 
கூரணி யிட்டணு வாகிக்‌ கிரேளஞ்சங்‌ கு£லைந்தரக்கர்‌ 
கேரணி.யிட்டு வளைந்த கடக கேளிந்ததுசூர்ப்‌ 

பேரணி கேட்டது தேவேந்த்ர லோகம்‌ பிழைத்ததுவே. 

புரமெரித்தான்‌ - மும்மலங்களாகிய முப்புரத்தை எரித்தோள்‌- 

கிரெளஞ்சம்‌-- மாயை. கடகம்‌-- சேனை. கன்மம்‌. சூர்‌-- சூரபன்மன்‌; 
ஆணவம்‌. பேரணி நடுச்சேனை, ச 


கந்தரலங்காரம்‌ 107 


ஓரவோட்‌ டாரோன்றை யுன்னவோட்‌ டார்மல ரிட்டுனதாள்‌ 
சேரவோட்டாரைவர்‌ சேய்வதென்யான்சேன்‌ றுதேவருய்யச்‌ 
சோரரிட்‌ டூரனைச்‌ சூரனைக்‌ காருடல்‌ சோரிகக்கக்‌ 

கூரகட்‌ டாரியிட்‌ டோரிமைப்‌ போதினிற்‌ கோன்றவனே, 


ஓர்தல்‌- ஆராய்தல்‌. ஐவர்‌ ஐம்புலன்கள்‌. சோரி--உதிரம்‌. 
கட்டாரி- குற்றுவாள்‌, [வேல்‌]. 4, 


திருந்தப்‌ புவனங்க ளீன்றபோற்‌ பாவை திருமுலைப்பால்‌ 
அருந்திச்‌ சரவணப்‌ பூந்தோட்டி லேறி யறுவர்கோங்கை 
விரும்பிக்‌ கடலழக்‌ குன்றழச்‌ சூரழ விம்மியழுங்‌ 
குருந்தைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவனேன்‌ றோதுங்‌ குவலயமே. 


அறுவர்‌ - கார்த்திகை பெண்கள்‌. கடல்‌--கன்மம்‌. குன்று - 
மாயை. சூர்‌-ஆணவம்‌. குருந்து--குழந்தை. 8. 


பெரும்பைம்‌ புனத்தினுட்‌. சிற்றேனல்‌ காக்கின்ற பேதை 
கொங்கை 
விரும்புங்‌ குமரனை மெய்யன்பி னான்மேல்ல மேல்லவுள்ள 
அரும்புக்‌ தனிப்பர மாநந்தக்‌ தித்தித்‌ தறிந்தவன்றே 
கரும்புக்‌ துவர்த்துச்செந்‌ தேனும்‌ புளித்தறக்‌ கைத்ததுவே. 


ஏனல்‌ தினைப்புனம்‌. உள்ள--நினைக்க. 
சளத்திற்‌ பிணிபட்‌ டசட்டூ க்ரியைக்குட்‌ டவிக்குமேன்றன்‌ 
உளத்திற்‌ ப்ரமத்தைத்‌ தவிர்ப்பா யவுண ருரத்துதிரக்‌ 
குளத்திற்‌ குதித்துக்‌ குளித்துக்‌ களித்துக்‌ குடித்துவெற்றிக்‌ 
களத்திற்‌ சேருக்கிக்‌ கழுதாட வேல்தோட்ட காவலனே. 


சளம்‌-வஞ்சனை, பொய்‌, ப்ரமம்‌-மயக்கம்‌. கழுது- 
பேய்‌. 7 


198 க்ந்தரலங்காரம்‌ 


ஒளியில்‌ விளைந்த வுயர்ஞான பூதரத்‌ துச்சியின்மேல்‌ 
அளியில்‌ விளைந்ததோ ரா௩ந்தத்‌ தேனை யநாதியிலே 
வேளியில்‌ விளைந்தவேறும்பாழைப்பேற்ற வேறுந்தனியைத்‌ 
தெளிய விளம்பிய வா!முக மாறுடைத்‌ தேசிகனே. 
பூதரம்‌-மலை. அளி கருணை. 8 
தேனேன்று பாகேன்றுவமீக்‌ கோணாமோழித்‌ தேய்வவள்ளி 
கோனன்‌ றேனக்குப தேசித்த தோன்றுண்டூ கூறவற்றோ 
வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று 
தானன்று நானன்‌ றசரீரி யன்று சரீரியன்றே, 
கூறவற்றோ - கூறவல்ல தகைமையதோ? கால்‌--காற்று, 9 
சொல்லுகைக்‌ கில்லையேன்‌ ல்லா மிழந்துசும்‌ மாவிருக்கு 
மேல்லையுட்‌ சேல்ல எனைவிட்ட வாஇகல்‌ வேலனல்ல 
கோல்லியைச்‌ சேர்க்கின்ற சோல்லியைக்‌ கல்வரைக்‌ 
கோவ்வைச்‌ சேவ்வாய்‌ 
வல்லியைப்‌ புல்கின்ற மால்வரைத்‌ தோளண்ணல்‌ வல்லபமே. 
இகல்‌-போர்‌. கொல்லி-௦ கா ல்லிப்பண்‌. மால்‌- 
பெருமை. 10 
குசைகேகி ழாவேற்றி வேலோ னவுணர்‌ குடர்குழம்பக்‌ 
கசையிடூ வாசி விசைகோண்ட வாகனப்‌ பீலியின்‌காத்‌ 
தசைபடூ கால்பட்‌ டசைந்தது மேரு அடியிடவேண்‌ 
டிசைவரை தூள்பட்ட அத்தூளின்‌ வாரி திடர்பட்டதே. 
குசை--கடிவாளம்‌, கசை- சம்மட்டி, வாசி-- குதிரை. திடர்‌ - 
மேடு. 11 
படைபட்ட வேலவன்‌ பால்வந்தவாகைப்‌ பதாகையேன்னுக்‌ 
தடைபட்ட சேவல்‌ சிறகடிக்‌ கோள்ளச்‌ சலதிகிழிந்‌ 
துடைபட்ட தண்ட கடாக முதிர்ந்த துடுபடலம்‌ 
இடைபட்ட குன்றமு மாமேரு வெற்பு மீடிபட்டவே. 
._.. வாகை-வெற்றி, பதாகை-கொடி, சலதி-கடல்‌. உடு 
படலம்‌--௩ட்சத்திரக்‌ கூட்டம்‌. 12 


கந்தரலங்காரம்‌ 199 
6 13 

ஒருவரைப்‌ பங்கி லுடையாள்‌ குமார னுடைமணிசர்‌ 

திருவரைக்‌ சிண்கிணி யோசை படத்திடுக்‌ கிட்டரக்கர்‌ 

வேருவரத்‌ திக்குச்‌ சேவிடுபட்‌ 6டேட்டுவேற்‌ புங்கனகப்‌ 

பருவரைக்‌ குன்று மதிர்ந்தன தேவர்‌ பயங்கெட்டதே. 
ஒருவர்‌ -ஒப்பற்றவர்‌; சிவபெருமான்‌, (சமானரகிதர்‌.) வெரு 

வர- அச்சமுற, கனகப்பருவரை- மேருகிரி. 13 


குப்பாச வாழ்க்கையுட்‌ கூத்தாடு மைவரிற்‌ கொட்படைந்த 
இப்பாச நேஞ்சனை ஈடேற்று வாயிரு நான்கு வேற்பும்‌ 
அப்பாதி யாய்விழ மேருங்‌ குலுங்கவிண்‌ ணாருமுய்யச்‌ 
சப்பாணி கோட்டிய கையா றிரண்டுடைச்‌ சண்முகனே. 
கு--பூமி, பாவம்‌, சிறுமை. கொட்பு--சுழற்சி. சப்பாணி 
கைகளை ஒன்றோடொன்று தட்டுதல்‌. 14 


தாவடி யோட்டூ மீயிலிலுந்‌ தேவர்‌ தலையிலுமேன்‌ 
பாவடி யேட்டிலும்‌ பட்டதன்‌ றோபடி மாவலிபால்‌ 
மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முக$முட்டச்‌ 
சேவடி நீட்டும்‌ பெருமான்‌ மருகன்றன்‌ சிற்றடியே. 


தாவடி - பிரயாணம்‌. 35 
தடூங்கோள்‌ மனத்தை விடூங்கோள்‌ வேகுளியைத்‌ தான 
[மேன்றும்‌ 


இடூங்கோ எிருந்த படியிருங்‌ கோளேழு பாருமுய்யக்‌ 

கொடுங்கோபச்‌ சூருடன்‌ குன்றக்‌ திறக்கத்‌ தொளைக்கவைவேல்‌ 

விடுங்கோ னருள்வந்து தானே யுமக்கு வேளிப்படுமே, 
இருந்தபடி - அசைவற்ற மோன நிலை. 16 


வேதாகமசித்ர வேலா யுதன்வேட்சி பூத்ததண்டைப்‌ 
பாதார விந்த மரணாசு அல்லும்‌ பகலுமில்லாச்‌ 4 
சூதான தற்ற வேளிக்கே யோளித்துச்சும்‌ மாவீருக்கப்‌ 
போதா யினிமன மேதேரி யாதொரு பூதர்க்குமே. 

வெட்சி வீரர்‌ அணியும்‌ ஒருவகைப்‌ பூ. . க 18 


200 கந்தரலங்காரம்‌ 


வையிற்‌ கதிர்வடி வவலோனை வாழ்த்தி வறிஞர்க்‌ கேன்றும்‌ 
நோய்யிற்‌ பிளவள வேனும்‌ பகிர்மின்௧க ணுங்கட்கிங்ஙன்‌ 
வேய்யிற்‌ கோதுங்க வுதவா வுடம்பின்‌ வேறுநீழல்போற்‌ 
கையிற்‌ போருளு முதவாது காணுங்‌ கடைவழிக்கே. 


்‌ வை- கூர்மை, கடைவழி-மரணயாத்திரை. 18 


சோன்ன கிரேளஞ்ச கிரியூ டூருவத்‌ தோளைத்தவைவேல்‌. 
மன்ன கடம்பின்‌ மலர்‌ மாலை மார்பமேள னத்தையுற்று 
நின்னை யுணர்ந்துணர்ந்‌ தெல்லா மொருங்கிய நிர்க்குணம்பூண்‌ 
டென்னை மறந்திருந்‌ தேனிறக்‌ தேவிட்ட திவ்வுடம்பே, 


சொன்ன சொர்ண; பொன்‌. 19 


கோழிக்‌ கோடிய னடிபணி யாமற்‌ குவலயத்தே 

வாழக்‌ கருது மதியிலி காளுங்கள்‌ வல்வினை நோய்‌ 

ஊழிற்பேருவலி யுண்ணவோட்‌ டாதுங்க ளத்தமேல்லாம்‌ 

ஆழப்‌ புதைத்துவைத்‌ தால்வரு மோநும்‌ மடிப்பிறகே. 
அத்தம்‌ பொருள்‌. 20 


மரணப்ர மாத நமக்கில்லை யாமேன்‌ றும்‌ வாய்த்ததுணை 
கிரணக்‌ கலாபியும்‌ வேலுமுண்‌ டேகிண்‌ கிணிமுகுள 
சரணப்ர்‌ தாப சசிதேவி மங்கல்ய தந்துரக்ஷா 
பரண்க்ரு பாகர ஞானா கரசுர பாஸ்கரனே. 


கலாபி-மயில்‌. தந்து-நூல்‌. 21 


மோய்தா ரணிகுழல்‌ வள்ளியை வேட்டவன்‌ முத்தமிழால்‌ .. 
வைதா ரையுமங்கு வாழவைப்‌ போன்வெய்ய வாரணம்போற்‌ 
கைதா னிருப துடையான்‌ தலைபத்துங்‌ கத்தரிக்க 
எய்தான்‌:மருகன்‌ உமையாள்‌ பயந்த இலஞ்சியமே. 


வாரணம்‌ “யானை. இலஞ்சியம்‌ - சரவணப்‌ பொய்கையிற்‌ 
பிற்ந்தவர்‌. இலஞ்சி-குளம்‌; .... ்‌ 22 


கந்தரலங்காரம்‌ 501 


தெய்வத்‌ திருமலைச்‌ செங்கோட்டில்‌ வாழுஞ்‌ செழுஞ்சுடரே 
வைவைத்த வேற்படை வானவ னேமற வேனுனைகான்‌ 
ஐவர்க்‌ கிடம்பேறக்‌ காலிரண்‌ டோட்டி யதிலிரண்டு 
கைவைத்த வீடு குலையுமுன்‌ னேவந்து காத்தருளே, 
வை-கூர்மை, ஜவர்‌- ஐம்புலன்கள்‌. 23 
கின்னங்‌ குறித்தடி யேன்சேவி நீயன்று கேட்கச்சோன்ன 
குன்னங்‌ குறிச்சி வேளியாக்கி விட்டது கோடுகுழல்‌ 
சின்னங்‌ குறிக்கக்‌ குறிஞ்சிக்‌ கிழவர்‌ சிறுமிதனை 
முன்னங்‌ குறிச்சியிற்‌ சேன்றுகல்‌ யாண முயன்றவனே. 
.... கின்னம்‌ - துன்பம்‌. குன்னம்‌ - இரகசியம்‌. குறிஞ்சிக்‌ 
கிழவர்‌ -மலைகளுக்குரியவர்‌. வேடர்‌, குறிச்சி-குறிஞ்சி நில 
ஊர்‌, 24 
தண்டா யுதமுக்‌ திரிசூல மும்விழத்‌ தாக்கியுன்னைத்‌ 
திண்டாட வேட்டி வீழவிடூ வேன்சேந்தில்‌ வேலனுக்குத்‌ 
தொண்டா கியவேன்‌ னவிரோத ஞானச்‌ சுடர்வடிவாள்‌ 
கண்டாய டாவந்த காவந்து பார்சற்றேன்‌ கைக்கேட்டவே; 
அவிரோதம்‌ - விரோதமின்மை. 25 
நீலச்‌ சிகண்டியி லேறும்‌ பிரானெந்த நேரத்திலுங்‌ 
கோலக்‌ குறத்தி யுடன்வரு வான்குரு நாதன்சோன்ன 
சீலத்தை மெள்ளத்‌ தேளிந்தறி வார்சிவ யோகிகளே 
காலத்தை வேன்றிருப்‌ பார்‌;மரிப்‌ பார்வேறுங்‌ கர்மிகளே. 
சிகண்டி -மயில்‌. காலத்தை வெல்லுதல்‌ - மரணமிலாப்‌ 
பெருவாழ்வு. 26 
ஓலையுந்‌ தூதருங்‌ கண்டுதிண்‌ டாட லோழித்தேனக்குக்‌ 
காலையு மாலையு முன்னிற்கு மேகந்த வேள்மருங்கிற்‌ “ 
சேலையுங்‌ கட்டிய சீராவுங்‌ கையிற்‌ சிவந்த செச்சை 
மாலையுஞ்‌ சேவற்‌ பதாகையுக்‌ தோகையும்‌ வாகையுமே. 
$சலை - மீதாம்பரக்கச்சை. சீரா - சிறுவாள்‌; கவசம்‌. 
செச்சை-வெட்சி. தோகை-மயில்‌. வாகை--வெற்றி மாலை. 27 


202 கந்தரலங்காரம்‌ 


வேலே விளங்குகை யான்சேய்ய தாளினில்‌ வீழ்க்திறைஞ்சி 
மாலே கோளவிங்ஙன்‌ காண்பதல்‌ லான்மன வாக்குச்சேய 
லாலே யடைதற்‌ கரிதா யருவுரு வாகியோன்று 
போலே யிருக்கும்‌ போருளையேவ்‌ வாறு புகல்வதுவே: 
மால்‌-- அன்பின்‌ முதிர்ச்சி. 28 
கடத்திற்‌ குறத்தி பீரானரு ளாற்கலங்‌ காதசித்தத்‌ 
திடத்திற்‌ புணையேன யான்கட௩ தேன்சித்ர மாதரல்குற்‌ 
படத்திற்‌ கழுத்திற்‌ பழுத்தசேவ்‌ வாயிற்‌ பணையிலுந்தித்‌ 
தடத்திற்‌ றனத்திற்‌ கிடக்கும்வேங்‌ காம சமுத்திரமே. 


கடம்‌ -மலைப்பக்கம்‌. புணை - தெப்பம்‌, பணை - மூங்கில்‌: 
மூங்கிலையொத்த தோள்‌. 29 


பாலேன்‌ பதுமோழி பஞ்சேன்‌ பதுபதம்‌ பாவையர்கண்‌ 
சேலேன்ப தாகத்‌ திரிகின்ற நீசேந்தி லோன்றிருக்கை 
வேலேன்‌ கிலைகோற்ற மயூர மேன்கிலை வெட்சித்தண்டைக்‌ 
காலேன்‌ சிலைமன மேயேங்ங்‌ னேமுத்தி காண்பதுவே. 
கொற்றம்‌ வலி, 3௦0 


போக்கக்‌ குடிலிற்‌ புகுதா வகைபுண்ட ரீகத்தினுஞ்‌ 
சேக்கச்‌ சிவந்த கழல்வீடு தந்தருள்‌ சிந்துவேந்து 
கோக்குத்‌ தறிபட்‌ டேறிபட்‌ டுதிரங்‌ குமுகுமேனக்‌ 
க்கக்‌ கிரியுரு வக்கதிர்‌ வேல்தோட்ட காவலனே. . 
பொக்கம்‌-பொய்‌. குடில்‌-சிறுவீடு; உடம்பு. சிந்து கடல்‌: 
கொக்கு மாமரம்‌; மாமரமான சூரன்‌. 91 
கிளைத்துப்‌ புறப்பட்ட சூர்மார்‌ புடன்சிரி பூடுருவத்‌ 
தோளைத்துப்‌ புறப்பட்ட வேற்கந்த னேதுறந்‌ தோருளத்தை 
வளைத்துப்‌ பிடித்துப்‌ பதைக்கப்‌ பதைக்க வதைக்குங்‌ கண்ணார்க்‌ 
கிளைத்துத்தவிக்கின்ற என்னை யேந்காள்வத்‌ திரட்சிப்பையே. 
கிளைத்து-சுற்றத்தாருடன்‌. 92 


கந்தரலங்காரம்‌ 50$ 


முடியாப்‌ பிறவிக்‌ கடலிற்‌ புகார்முழு துங்கேடுக்கு 
மிடியாற்‌ படியில்‌ விதனப்‌ படார்வெற்றி வேற்பேருமாள்‌ 
அடியார்க்கு நல்ல பெருமாள்‌ அவுணர்‌ குலமடங்கப்‌ 
போடியாக்‌ கியபேரு மாள்திரு நாமம்‌ புகல்பவரே. 

மிடி தரித்திரம்‌. விதனம்‌--மனத்துயர்‌. 33 


போட்டாக வேற்பைப்‌ போருதகந்தா தப்பிப்‌ போன 
[தோன்றற்‌ 
கட்டாத ஞான கலைதரு வாயிருங்‌ காமவிடாய்ப்‌ 
பட்டா ருயிரைத்‌ திருகிப்‌ பருகிப்‌ பசிதணிக்குங்‌ 
கட்டாரி வேல்விழி யார்வலைக்‌ கேமனங்‌ கட்டூண்டதே. 
பொட்டு-- நுழைவழி. இரும்‌--பெரிய. கட்டாரி-வாள்‌. 34 


பத்தித்‌ துறையிழிந்‌ தாந்த வாரி படிவதினால்‌ 

புத்தித்‌ தரங்கந்‌ தேளிவதேன்‌ 6றாபோங்கு வேங்குருதி 
மேத்திக்‌ குதிகோள்ள வேஞ்சூ ரனைவிட்ட சுட்டியிலே 
குத்தித்‌ தரங்கொண்‌ டமரா வதிகோண்ட கோற்றவனே. 


தரங்கம்‌- அலை. குருதி- இரத்தம்‌. மெத்தி-நிறைந்து. 35 


சுழித்தோடு மாற்றிற்‌ பெருக்கான து செல்வக்‌ துன்பமின்பங்‌ 
கழித்தோடு கின்றதெக்‌ காலகெஞ்‌ சேகரிக்‌ கோட்டுமுத்தைக்‌ 
கொழித்தோடு காவிரிச்‌ செங்கோட னென்கிலை குன்றமெட்டுங்‌ 
கிழித்தோடு வேலென்‌ கிலையெங்ங னேமுத்தி கிட்டுவதே. 
கரிக்கோட்டு முத்து-யானை த்தந்தங்களி லுண்டாகும்‌ முத்து.36 


'கண்டுண்ட சொல்லியர்‌ மெல்லியர்‌ காமக்‌ கலவிக்கள்ளை 
மொண்டுண்‌ டயர்கினும்‌ வேன்மற வேன்முது கூளித்திரள்‌ 
டூண்டூண்‌ டூடூடூட 66 6666 டூண்டூடண்டு 
டிண்டிண்‌ டெனக்கோட்டி யாடவேஞ்‌ சூர்க்கோன்ற 
ராவுத்தனே. 


கண்டு --கற்கண்டு.? முதுகூளி--கிழக்கூளி, 94 


504 கந்தரலங்காரம்‌ 


காளேன்‌ சேயும்வினை தானேன்‌ சேயுமெனை நாடிவந்த 
கோளேன்‌ சேயுங்கோடூங்‌ கூற்றேன்‌ செயுங்கும ரேசரிரு 
தாளுஞ்‌ சிலம்புஞ்‌ சதங்கையுந்‌ தண்டையுஞ்‌ சண்முகமுந்‌ 
தோளுங்‌ கடம்பு மேனக்குமுன்‌ னேவந்து தோன்‌ நிடினே. 

கோள்‌ --கிரகங்கள்‌. கூற்று - இயமன்‌. 38 
உதித்தாங்‌ குழல்வதுஞ்‌ சாவதுக்‌ தீர்த்தேன்னை யுன்னி 

[லோன்றா 

விதித்தாண்‌ டருள்தருங்‌ காலமுண்‌ டோவேற்பு நட்டூரக 
பதித்தாம்பு வாங்கிரின்‌ றம்பரம்‌ பம்பரம்‌ பட்டுழல 
மதித்தான்‌ திருமரு காமயி லேறிய மாணிக்கமே, 

உன்னில்‌ ஒன்றா--கந்தவேளிடத்தில்‌ இரண்டறக்கலத்தல்‌. 
'வெற்பு-மந்தரமலை. உரகபதி வாசுகி. தாம்பு-கயிறு. அம்பரம்‌ 
கடல்‌. மதித்தான்‌ -கடைந்தான்‌. 
சேல்பட்‌. டழிந்தது சேந்தூர்‌ வயற்போழிற்‌ ஜேங்கடம்பின்‌. 
மால்பட்‌ டழிந்தது பூங்கோடி யார்மனம்‌ மாமயிலோன்‌ 
வேல்பட்‌ டழிந்தது வேலையுஞ்‌ சூரனும்‌ வேற்புமவன்‌ 
கால்பட்‌ டழிந்ததிங்‌ கேன்றலை மேலயன்‌ கையேழுத்தே. 

சேல்‌ -சேற்கெண்டைகள்‌, மால்‌- விருப்பம்‌. 40 
பாலே யனைய மோழியார்த மின்பத்தைப்‌ பற்றியேன்றும்‌ 
மாலே.கொண்டூய்யும்‌ வகையறி யேன்மலர்த்‌ தாள்தருவாய்‌ 
காலே-மிகவுண்டு காலே யிலாத கணபணத்தின்‌ 
மேலே துயில்கோள்ளு மாலோன்‌ மருகசேவ்‌ வேலவனே. 


-கால்‌ 4 காற்று. கணபணம்‌ ௪ பணாமுடிகளுடைய ஆதி 
சேடன்‌. 41 
நீணங்காட்டுங்‌ கொட்டிலை விட்டோரு வீடேய்தி நிற்கறிற்குங்‌ 
குணங்காட்டி. யாண்ட குருதே சிகனங்‌ குறச்சிறுமான்‌ 
பணங்காட்டூ மல்குற்‌ குருகுங்‌ குமரன்‌ பதாம்புயத்தை 
, வணங்காத்‌ தலைவந்தி தேங்கே யேனக்கிங்ஙன்‌ வாய்த்‌ 


கண்‌ 
கொட்டில்‌ -கொட்டகை, ஒதுக்கிடம்‌. ட 42 


கந்தரலங்காரம்‌ 205 


கவியாற்‌ கடலடைத்‌ தோன்மரு கோனைக்‌ கணபணக்கட்‌ 
செவியாற்‌ பணியணி கோமான்‌ மகனைத்‌ திறலரக்கர்‌ 
புவியார்ப்‌ பெழத்தொட்ட போர்வேன்‌ முருகனைப்‌ போற்றி 
[யன்பாற்‌ 
குவியாக்‌ கரங்கள்வந்‌ தெங்கே யேனக்சிங்ஙன்‌ கூடியவே. 
கவி-குரங்கு. கட்செவி-பாம்பு. பணி--ஆபரணம்‌. 43 
தோலாற்‌ சுவர்வைத்து நாலாறு காலிற்‌ சுமத்தியிரு 
காலா லேழுப்பி வளைமுது கோட்டிக்கைக்‌ நாற்றிநசம்‌ 
பாலார்க்கை யிட்டூத்‌ தசைகோண்டூ மேய்ந்த அகம்பிரிந்‌ 
[தால்‌ 
வேலாற்‌ சிரிதோளைத்‌ தோனிரு தாளன்றி வேறில்லையே. 
நால்‌ ஆறுகால்‌--பத்துவாயுக்கள்‌. ஆர்க்கை--கட்டுதல்‌, 44 
ஒருபூ தருமறி யாத்தனி வீட்டி லுரையுணர்வற்‌ 
நிரு;பூத வீட்டி லிமாமலேன்‌ றானிரு கோட்டோருகைப்‌ 
போருபூ தரமுரித்‌ தேகாச மீட்ட புராந்தகற்குக்‌ 
குருபூத வேலவ னிட்டூர சூர குலாந்தகனே. 
பொரு பூதரம்‌- போர்செய்கின்ற மலைபோன்ற யானை. ஏகா 
சம்‌-மேற்போர்வை. பூதம்‌--பரிசுத்தம்‌, 45 
நீயான ஞான விகோதக்‌ தனையேன்று நீயருள்வாய்‌ 
சேயான வேற்கந்த னேசேந்தி லாய்சித்ர மாதரல்குற்‌ 
றாயா வுருகிப்‌ பருகிப்‌ பெருகித்‌ துவளுமிந்த 
மாயா விநோத மகோதுக்க மானது மாய்வதற்கே. 
நீயான ஞான விகோதம்‌--அத்துவித முத்தி. தோயா- 
தோய்ந்து. ்‌ 46 
பத்தித்‌ திருமுக மாறுடன்‌ பன்னிரு தோள்களுமாய்த்‌ - 
தித்தித்‌ திருக்கு மமுதுகண்‌ டேன்செயன்‌ மாண்டடங்கப்‌ 
புத்திக்‌ கமலத்‌ துருகிப்‌ பேருகிப்‌ புவனமேற்றித்‌ - 
தத்திக்‌ கரைபுர ளும்பர மாநந்த சாகரத்தே. ட்‌ 
்‌... பத்திசவரிசை, அச 


206 கந்தரலங்காரம்‌ 


புத்தியை வாங்கிரின்‌ பாதாம்‌ புயத்திற்‌ புகட்டியன்பாய்‌ 
முத்தியை வாங்க அறிகின்றி லேன்முது சூர்நடூங்கச்‌ 
சத்தியை வாங்கத்‌ தரமோ குவடூ தவீடுபடக்‌ 
குத்திய காங்கேய னேவினை யேற்கேன்‌ தறித்தனையே. 
சத்தி- வேல்‌, குவடு--மலை. 48 
சூரிற்‌ கிரியிற்‌ கதிர்வே லேறிந்தவன்‌ தோண்டர்குழாஞ்‌ 
சாரிற்‌ கதியன்றி வேறிலை காண்தண்டூ தாவடிபோய்த்‌ 
தேரிற்‌ கரியிற்‌ பரியிற்‌ நிரிபவர்‌ சேல்வமேல்லாம்‌ 
நீரிற்‌ போறியேன்‌ றறியாத பாவி நேடூநெஞ்சமே. 
தண்டு - சேனை, தாவடி-போர்பிரயாணம்‌. பெபொறி- 
எழுத்து. 49 
படிக்குக்‌ திருப்புகழ்‌ போற்றுவன்‌ கூற்றுவன்‌ பாசத்தினாற்‌ 
பிடிக்கும்போழுதுவந்‌ தஞ்சலேன்‌ பாய்பேரும்‌ பாம்பினின்று 
நடிக்கும்‌ பிரான்மரு காகோடுஞ்‌ ர னடூங்கவேற்பை 
இடிக்குங்‌ கலாபத்‌ தனிமயி லேறு மிராவுத்தனே. 
இராவுத்தன்‌-குதிரைச்சேவகன்‌. (மயிலாகிய உக்ரதுரகம்‌ 
ஏறுவோன்‌) 5 
மலையாறு கூறேழ வேல்வாங்கி னானை வணங்கியன்பின்‌ 
நீலையான மாதவஞ்‌ சேய்குமி னோநும்மை நேடிவருக்‌ 
தோலையா வழிக்குப்‌ போதிசோறு முற்ற துணையுங்கண்டீர்‌ 
இலையா மினும்வேந்த தேதா யினும்பகிர்ந்‌ தேற்றவர்க்கே. 
ஆறு கூறெழ- வழியுண்டாகி பிளந்துவிழ பொதிசோறு-- 
கட்டுசோறு 51 
சிகராத்ரி கூறிட்ட வேலுஞ்சேஞ்‌ சேவலுஞ்‌ செந்தமிழாற்‌ 
பகரார்மீ; பணி பாசசங்‌ க்ராம பணாமகுட 
நிகராட்‌ சமபட்ச பட்சி துரங்க ந்ருபகுமரா 
குமராட்‌ சசபட்ச விட்சோப தீர குணதுங்கனே. 
சிகர அத்ரி-சிகரத்துடன்‌ கூடிய மலை. சங்க்ராமம்‌ போர்‌. 


நிகரம்‌- கூட்டம்‌. அக்ஷமம்‌-பொ ர்‌ ல்‌ ம்‌ 
ட்‌ ன ்‌ பொறுமை யின்மை, பட்சி துரங்‌ 
கம்‌-ழியில்‌. விட்சோபம்‌- கலக்கமின்மை, 552 


கந்தரலங்காரம்‌ 207 


வேடிச்சி கோங்கை விரும்புங்‌ குமரனை மேய்யன்பினாற்‌ 

பாடிக்‌ கசிந்துள்ள போதே கோடாதவர்‌ பாதகத்தாற்‌ 

றேடிப்‌ புதைத்துத்‌ திருட்டிற்‌ கொடுத்துத்‌ திகைத்திளைத்து 

வாடிக்‌ கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. 
வேடிச்சி கொங்கை விரும்பும்‌-- ஞானகுறமாதின்‌ பர 

அபர ஞானங்களாகிய தனங்களை விரும்புவோன்‌. 53 


சாகைக்கு மீண்டூ பிறக்கைக்கு மன்றித்‌ தளர்ந்தவர்க்கோன்‌ 
நீகைக்‌ கேவைவிதித்‌ தாயிலை யேயிலங்‌ காபுரிக்குப்‌ 
போகைக்கு நீவழி காட்டேன்று போய்க்கடல்‌ தீக்கோளுந்த 
வாகைச்‌ சிலைவளைத்‌ தோன்மரு காமயில்‌ வாகனனே. 
ஈகைக்கு- தருமஞ்‌ செய்தற்கு. வாகை--வெற்றி. 54 


ஆங்கா ரமுமடங்‌ காரோடுங்‌ கார்பர மாநந்தத்தே 
தேங்கார்‌ நினைப்பு மறப்பு மறார்தினைப்‌ போதளவும்‌ 
ஓங்காரத்‌ துள்ளோளிக்‌ குள்‌ ளே முருகனுருவங்கண்டூ 
தூங்கார்‌ தோழும்புசேய்யா ரேன்சேய்‌ வார்யமதூதருக்கே. 
நினைப்பு மறப்பு - கருதாமறவாநெறி, தொழும்பு- 
தொண்டு. 55 
கிழியும்‌ படியடற்‌ குன்றேறிந்‌ தோன்கவி கேட்டூருகி 
இழியுங்‌ கவிகற்‌ நிடாதிருப பீரேரி வாய்கரகக்‌ 
குழியுக்‌ துயரும்‌ விடாய்ப்படக்‌ கூற்றுவனூர்க்‌ குச்சேல்லும்‌ 
வழியுந்‌ துயரும்‌ பகரீர்‌ பகரீர்‌ மறந்தவர்க்கே. 
அடல்‌ வலி. விடாய்ப்பட - தண்ணீர்‌ விடாயால்‌ துன்புற 56 


போருபிடி யுங்களி றும்விளை யாடும்‌ புனச்சிறுமான்‌ 
தருபிடி காவல சண்முக வாவேனச்‌ சாற்றிநித்தம்‌ 
இருபிடி சோறுகோண்‌ டிட்டூண்‌ டிருவினை யோமிறந்தால்‌ 
ஒருபிடி சாம்பருங்‌ காணாது மாய வுடம்பிதுவே. 

பிடி -பெண்யானை. களிறு-ஆண்யானை, டர 


208 கந்தரலங்காரம்‌ 


நேற்றுப்‌ பசுங்கதிர்ச்‌ சேவ்வேனல்‌ காக்கின்ற நீலவள்ளி 
முற்றாத்‌ தனத்திற்‌ கினிய பிரானிக்கு முல்லையுடன்‌ 
பற்றாக்கை யும்வேந்து சங்க்ராம வேளும்‌ படவீழியாற்‌ 
சேற்றார்க்‌ கினியவன்‌ தேவேந்த்ர லோக சிகாமணியே. 
இக்கு-- கரும்பு. பற்றாக்கை-- அம்புகட்டுங்கயிறு. 58 
போங்கார வேலையில்‌ வேலைவிட்‌ டோனருள்‌ போலுதவ 
எங்கா யினும்வரு மேற்பவர்க்‌ கிட்ட திடாமல்வைத்த 
வங்கா ரமுமுங்கள்‌ சிங்காா வீடு மடந்தையருஞ்‌ 
சங்காத மோகேடூ வீருயிர்‌ போமத்‌ தனிவழிக்கே. 


பொங்கல்‌ -கிளர்தல்‌. ஆரம்‌-முத்து. வேலை- கடல்‌. 
வங்காரம்‌--பொன்‌, சங்காதம்‌-- துணை. 59 


சிந்திக்‌ கிலேனின்று சேவிக்கி லேன்றண்டைச்‌ சிற்றடியை 
வந்திக்கிலே னோன்றும்‌ வாழத்துகி லேன்மயில்‌ வாகனனைச்‌ 
சந்திக்கி.லேன்பொய்யை நிந்திக்கி லேனுண்மை சாதிக்கிலேன்‌ 
புந்திக்‌ கிலேசமுங்‌ காயக்‌ கிலேசமும்‌ போக்குதற்கே. 

..... புந்திக்கிலேசம்‌-மனோ வேதனை. காயக்கிலேசம்‌ - உடலுக்கு 
வரும்‌ பிணி முதலியன. 60 
வரையத்‌ றவுணர்‌ சிரமற்று வாரிதி வற்றச்சேற்ற 
புரையற்ற வேலவன்‌ போதித்‌ தவா!பஞ்ச பூதமுமற்‌ 
அரையற்‌ றுணவர்வற்‌ றுடலற்‌ றுயிரற்‌ றுபாயமற்றுக்‌ 
கரையற்‌ நிருளற்‌ றேனதற்‌ றிருக்குமக்‌ காட்சியதே. 

ஸ்ட செற்ற- சினந்த. புரை--குற்றம்‌. 61 
ஆலுக்‌ தணிகலம்‌ வேண்டலை மாலை யகிலமுண்ட 

மாலுக்‌ கணிகலந்‌. தண்ணந்‌ துழாய்மயி லேறுமையன்‌ 
காலுக்‌ கணிகலம்‌ வாஜோர்‌ முடியுங்‌ கடம்புங்கையில்‌ 
வேலுக்‌ கணிகலம்‌ வேலையுஞ்‌ சூரனு மேருவுமே. 


ஆலுக்கு- ஆலகாலத்தையுண்‌ ட சிவபிரானுக்கு. 62 


கந்தரலங்காரம்‌ 209 


பாதித்‌ திருவுருப்‌ பச்சேன்‌ றவர்க்குத்தன்‌ பாவனையைப்‌ 
போதித்த நாதனைப்போர்வேலனைச்சென்று போற்றியுய்யச்‌ 
சோதித்த மெய்யன்பு போய்யோ அழுது தோழுதுருகிச்‌ 
சாதித்த புத்திவந்‌ தெங்கே யேனக்கிங்ஙன்‌ சந்தித்ததே. 
பாதித்திருவுரு-- மாதொருபாகம்‌. 63 


பட்டிக்‌ கடாவில்‌ வருமந்த காவுனைப்‌ பாரறிய 
வேட்டிப்‌ புறங்கண்‌ டலா துவிடேன்‌ வேய்ய சூரனைப்போய்‌ 
முட்டிப்‌ போருதசேவ்‌-வேற்பேரு மாள்திரு முன்புநின்றேன்‌ 
கட்டிப்‌ புறப்பட டாசத்தி வாளேன்றன்‌ கையதுவே. 

பட்டி களவு. ்‌. 84 


வேட்டூங்‌ கடாமிசைத்‌ தோன்றும்‌ வேங்கூற்றன்‌ விடூங்‌ 
கயிற்றாற்‌ 

கட்டும்‌ போழுது விடுவிக்க வேண்டுங்‌ கராசலங்கள்‌ 

எட்டூங்‌ குலகிரி யேட்டூம்விட்‌ டோடவேட்‌ டாதவேளி 

மட்டும்‌ புதைய விரிக்குங்‌ கலாப மயூரத்தனே. 

கராசலம்‌:- கர அசலம்‌--கைகளையுடைய மலைகள்‌; யானை. 65 


நீர்க்‌ குமிழிக்கு நிகரேன்பர்‌ யாக்கைரில்‌ லாதுசேல்வம்‌ 
பார்க்கு மிடத்தந்த மின்போலு மேன்பர்‌ பசித்துவந்தே 
ஏற்கு மவர்க்கிட வேன்னினேங்‌ கேனு மேழுந்திருப்பார்‌ 
வேற்குமரற்‌ கனிிலாதவர்‌ ஞான மிகவுகன்றே, 
அன்பிலாதவர்‌ ஞானம்‌-- அன்போடு சம்பந்தப்படாத அறிவு. 66 
பேறுதற்‌ கரிய பிறவியைப்‌ பெற்றுநின்‌ சிற்றடியைக்‌ 
குறுகிப்‌ பணிந்து பேறக்கற்‌ றிலேன்மத கும்பகம்பத்‌ 
தறுகட்‌ சிறுகட்‌ சங்க்ராம சயில சரசவல்லி 
இறுகத்‌ தழுவுங்‌ கடகா சலபன்‌ னிருபுயனே. ர 
தறுகண்‌ - அஞ்சாமை. சயிலம்‌ மலை; ஐராவதம்‌. சரசவல்லி-- 
தேவசேனை. 2 ்‌ “பவ இர 
14 


210 கந்தரலங்காரம்‌ 


சாடுஞ்‌ சமரத்‌ தனிவேன்‌ முருகன்‌ சரணத்திலே 
ஓடுங்‌ கருத்தை யிருத்தவல்‌ லார்க்குகம்‌ போய்ச்சகம்‌ 
போய்ப்‌ 
பாடூங்‌ கவுரி பவுரிகோண்‌ டாடப்‌ பசுபதிகின்‌ 
டம்‌ போழுது பரமா யிருக்கு மதீதத்திலே. 
சாடும்‌ சமரம்‌- போரை அழிக்கும்‌. பவுரி- கூத்து. 68 
தந்தைக்கு முன்னந்‌ தனிஞான வாளோன்று சாதித்தருள்‌ 
கந்தச்‌ சுவாமி யேனைத்தேற்‌ நியபின்னர்க்‌ காலன்வேம்பி 
வந்திப்‌ போழுதேன்னை யேன்சேய்ய லாஞ்சத்தி 
வாளோன்றினாற்‌ 
சிந்தத்‌ துணிப்பன்‌ தணிப்பருங்‌ கோபத்ரி சூலத்தையே. 
வெம்பி- கோபித்து. த்ரிசூலம்‌- இயமன்‌ கைச்சூலம்‌, 69 
விழிக்குத்‌ துணை திரு மேன்மலர்ப்‌ பாதங்கள்‌ மேய்மைகுள்று 
மொழிக்குத்‌ துணைமுரு காவேனு நாமங்கள்‌ முன்புசேய்த 
பழிக்குத்‌ துணையவன்‌ பன்னிரு தோளும்‌ பயந்ததனி 
வழிக்குத்‌ துணைவடி. வேலுஞ்சேங்‌ கோடன்‌ மயூரமுமே. 
செங்கோடன்‌ -திருச்செங்கோட்டு முருகன்‌. 1 10 
துருத்தி யேனும்படி கும்பித்து வாயுவைச்‌ சுற்றிமுறித்‌ 
தருத்தி யுடம்பை யோறுக்கிலேன்‌ னாஞ்சிவ யோக 
மேன்னுங்‌ 
குருத்தை யறிந்து முகமா றுடைக்குரு நாதன்சோன்ன 
கருத்தை மனத்தி லிருத்துங்கண்‌ டீர்முத்தி கைகண்டதே; 
அருத்தி-பூரகஞ்‌ செய்து. டட்71 
- சேந்தனைக்‌ கந்தனைச்‌ சேங்கோட்டு வேற்பனைச்‌ , 
- சேஞ்சுடர்வேல்‌ 
வேந்தனைச்‌ சேந்தமிழ்‌ நூல்விரித்‌ தோனை விளங்குவள்ளி 
காந்தனைக்‌ கந்தக்‌ கடம்பனைக்‌ கார்மயில்‌ வாகனனைச்‌ 
'சாந்துணைப்‌ போது மறவா தவர்க்கோரு தாழ்வில்லையே. 
சாந்துணை - இறக்கும்‌ வரை. 72 


கந்தரலங்காரம்‌ 911 


போக்கும்‌ வரவு மிரவும்‌ பகலும்‌ புறம்புமுள்ளும்‌ 
வாக்கும்‌ வடிவு முடிவுமில்‌ லாதோன்று வந்துவந்து 
தாக்கு மகோலயக்‌ தானே தருமேனைத்‌ தன்வசத்தே 
ஆக்கு மறுமுக வாசோல்‌ லோணாதிந்த ஆஈந்தமே. 


போக்கும்‌ வரவும்‌-- இறப்பு பிறப்பு. இரவும்‌ பகலும்‌-- நினைப்பு 
மறப்பு. 73 


அராப்புனை வேணியன்‌ சேயருள்‌ வேண்டு மவிழ்ந்த அன்பாற்‌ 
குராப்புனை தண்டையந்‌ தாள்தொழல்‌ வேண்டூங்‌ கோடிய 
ஐவர்‌ 

பராக்கறல்‌ வேண்டும்‌ மனமும்‌ பதைப்பறல்‌ வேண்டு 
மேன்றால்‌ 

இராப்பக லற்ற இடத்தே யிருக்கை யேளிதல்லவே. 


இராப்பக லற்ற இடம்‌ -கேவல சகலங்கள்‌ அற்ற அருள்‌ நிலை. 


படிக்கின்‌ றிலைபழ நித்திரு நாமம்‌ படிப்பவர்தாள்‌ 
முடிக்கின்‌ றிலைமுரு காவேன்‌ கிலைமுசி யாமலிட்டூ 
மிடிக்கின்‌ றிலைபர மாந்த மேற்கோள விம்மிவிம்மி 
நடிக்கின்‌ றிலைநெஞ்ச மேதஞ்ச மேது நஈமக்கினியே. 


முசியாமல்‌ - சோர்வடையாமல்‌. மிடி - தரித்திரம்‌. ந்த 


கோடாத வேதனுக்‌ கியான்‌ சேய்த குற்றமேன்‌ குன்றேறிந்த 
தாடாள னேதேன்‌ தணிகைக்‌ குமரகின்‌ றண்டையந்தாள்‌ 
சூடாத சென்னியு நாடாத கண்ணுக்‌ தோழாதகையும்‌ 
பாடாத காவு மேனக்கே தேரிந்து படைத்தனனே. 


கோடாத வேதன்‌ - அறத்தினின்றும்‌ வழுவாத பிரமன்‌. 
தாடாளன்‌ - முயற்சியுடையோன்‌, 76 


212 கந்தரலங்காரம்‌ 


சேல்வாங்கு கண்ணியர்‌ வண்ணப்பயோதரஞ்‌ சேரஎண்ணி 
மால்வாங்கி யேங்கி மயங்காமல்‌ வேள்ளி மலையேனவே 
கால்வாங்கி நிற்குங்‌ களிற்றான்‌ கிழத்தி கழுத்திற்கட்டு 
நூல்வாங்கிடாதன்‌ றுவேல்வாங்கிபூங்கழல்கநோக்குநேஞ்சே 
களிற்றான்‌ - ஐராவதத்தையுடைய இந்திரன்‌. கிழத்தி- 
இந்திராணி. 77 
கூர்கோண்ட வேலனைப்‌ போற்றாம லேற்றங்கொண்‌ 
டாடூவிர்காள்‌ 
போர்கோண்ட கால னுமைக்கோண்டு போமன்று 
பூண்பனவுக்‌ 
தார்கோண்ட மாதரு மாளிகை யும்பணச்‌ சாளிகையும்‌: 
ஆர்கொண்டு போவரையோகேடுூவீர்நும்‌ மறிவின்மையே. 
தார்‌ -மாலை. சாளிகை--பணப்பை. 78 
பந்தாடூ மங்கையர்‌ சேங்கயற்‌ பார்வையிற்‌ பட்டூழலுஞ்‌ 
சிந்தா குலந்தனைத்‌ தீர்த்தருள்‌ வாய்சேய்ய வேன்முருகா 
கொக்தார்‌ கடம்பு புடைசூழ்‌ திருத்தணிக்‌ குன்றினிற்குங்‌ 
கந்தா இளங்குமரா அம ராவதி காவலனே. 
கொந்து--பூங்கொத்துகள்‌. 73 


மாகத்தை முட்டி வருகேடூங்‌ கூற்றன்வந்தாலேன்முன்னே 
தோகைப்‌ புரவியிற்‌ ோன்றிநிற்‌ பாய்சுத்த நித்தமுத்தித்‌ 
த்யாகப்‌ போருப்பைத்‌ த்ரிபுராக்‌ தகனைத்‌ த்ரியம்பகனைப்‌ 
பாகத்தில்‌ வைக்கும்‌ பரமகல்‌ யாணிதன்‌ பாலகனே. 
மாகம்‌-- ஆகாயம்‌. 


த்ரியம்பகன்‌- முக்கண்ணன்‌: அம்பகம்‌- 
கண்‌. 


80 
தாரா கணமேனுக்‌ தாய்மார்‌ அறுவர்‌ தருமுலைப்பால்‌ 
ஆரா துமைமுலைப்‌ பாலுண்ட பால னரையிற்கட்டூஞ்‌ 
சீராவுங்‌ கையிற்‌ சிறுவாளும்‌ வேலுமேன்‌ சிந்தையவே 
வாரா .தகலந்த.காலந்த போதுயிர்‌ வாங்குவனே. 

2... தாராகணம்‌--*ஈநட்சத்திரக்கூட்டம்‌. சீரா-உடைவாள்‌.- 91 


கந்தரலங்காரம்‌ 219 


தகட்டிற்‌ சிவந்த கடம்பையு நேஞ்சையுக்‌ தாளிணைக்கே 
புகட்டிப்‌ பணியப்‌ பணித்தரு ளாய்புண்ட ரீகனண்ட 
முகட்டைப்‌ பிளந்து வளர்ந்திந்த்ர லோகத்தை 
முட்டவேட்டிப்‌ 
பகட்டிற்‌ போருதிட்ட நீட்‌டூர சூர பயங்கரனே. 
புண்டரீகன்‌ - பிரமன்‌. பகடு-யானை. 82 
தேங்கிய அண்டத்‌ திமையோர்‌ சிறைவிடச்‌ சிற்றடிக்கே 
பூங்கழல்‌ கட்டும்‌ பேருமாள்‌ கலாபப்‌ புரவிமிசை 
தாங்கி நடப்ப முறிந்தது சூரன்‌ தளந்தனிவேல்‌ 
வாங்கி யனுப்பிடக்‌ குன்றங்க ளெட்டும்‌ வழிவிட்‌_வே. 
தேங்கிய-- இனி உய்வில்லை என்று வருந்திய. 83 
மைவருங்‌ கண்டத்தர்‌ மைந்தகந்தாவேன்று வாழ்த்துமிந்தக்‌ 
கைவருந்‌ தோண்டன்றி மற்றறியேன்‌ கற்ற கல்வியும்‌ 
போய்ப்‌ 
பைவருங்‌ கேளும்‌ பதியுங்‌ கதறப்‌ பழகிகிற்கும்‌ 
ஐவருங்‌ கைவிட்டூ மேய்விடும்‌ போதுன்‌ னடைக்கலமே. 
கைவருந்‌ தொண்டு--ஈநன்கு பழகிய தொண்டு. பைவரும்‌ 
கேள்‌ வருந்துகின்ற சுற்றத்தார்‌. பதி-ஊரார்‌. ஐவர்‌-ஜம்‌ 
புலன்கள்‌. 84 
காட்டிற்‌ குறத்தி பிரான்பதத்‌ தேகருத்‌ தைப்புகட்டின்‌ 
வீட்டிற்‌ புகுதன்‌ மிகவேளி தேவிழி நாசிவைத்து 
மூட்டிக்‌ கபாலமூ லாதார நேரண்ட மூச்சையுள்ளே 
ஓட்டிப்‌ பிடித்தெங்கு மோடாமற்‌ சாதிக்கும்‌ யோகிகளே. 
புகட்டுதல்‌ -செலுத்துதல்‌. மூட்டி - மூலாக்கினியை 
எழுப்பி. 85 
வேலா யுதன்சங்கு சக்ராயு தன்விரிஞ்‌ சன்னறியாச்‌ 
சூலா யுதன்‌ தந்த கந்தச்‌ சுவாமி சுடர்க்குடுமிக்‌ ர 
காலா யுதக்கோடி யோனரு ளாய கவசமுண்டேன்‌ 
பாலா யுதம்வரு மோயம னோடூ பகைக்கினுமே, 
காலாயுதம்‌-- சேவல்‌. 86 


914 கந்தரலங்காரம்‌ 


குமரா சரணஞ்‌ சரணமென்‌ றண்டர்‌ குழாக்துதிக்கும்‌ 

அமரா வதியிற்‌ பேருமாள்‌ திருமுக மாறுங்கண்ட 

தமராசி வைகும்‌ தனியான ஞான தபோதனர்க்கிங்‌ 

கேமராசன்‌ விட்ட கடையேடு வந்தினி மேன்சேயுமே. 
தமர்‌- சுற்றம்‌, கடையேடு-- இயமனோலை. 87 


வணங்கித்‌ துதிக்க அறியா மனித ர௬ுடனிணங்கிக்‌ 
குணங்கேட்ட துட்டனை யீடேற்றுவாய்‌ கோடி யுங்கமுகும்‌ 
பிணங்கத்துணங்கையலகைகோண்டாடப்பிசிதர்‌தம்வாய்‌ 
நிணங்கக்க விக்ரம வேலா யுதந்தோட்ட நிர்மலனே. 
கொடி-காக்கை. பிணங்க- நெருங்க. துணங்கை- 
இருகையு முடக்கி பழுப்புடை யொத்தியாடுங்‌ கூத்து. அலகை- 
பேய்‌. பிசிதர்‌-அசுரர்‌. 88 


பங்கே ருகனேனைப்‌ பட்டோ லையிலிடப்‌ பண்டுூதளை 
தங்காலி லீட்ட தறிந்தில ஷனோதனி வேலேடுத்துப்‌ 
போங்கோதம்‌ வாய்விடப்‌ போன்னஞ்‌ சிலம்பு புலம்பவரும்‌ 
எங்கோ னறியி னினிகான்‌ முகனுக்‌ கிருவிலங்கே 89 


பங்கேருகன்‌-பிரமன்‌, ஓதம்‌ கடல்‌. சிலம்பு - கிரெளஞ்சம்‌. 


மாலோன்‌ மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு 
மேலான தேவனை மேய்ஞ்ஞான தேய்வத்தை மேதினியில்‌ 
சேலார்‌ வயற்போழிற்சேங்கோடனைச்சேன்று கண்டுதோழ 
நாலா யிரங்கண்‌ படைத்தில னேயந்த நான்முகனே. 
மன்றாடி -மன்று ஆடி; நடேசர்‌. ச இ 


கருமான்‌ மருகனைச்‌ சேம்மான்‌ மகளைக்‌ களவுகோண்டூ 
வருமா குலவனைச்‌ சேவற்கைக்‌ கோளனை வானமுய்யப்‌ 
போருமா வினைச்சேற்ற போர்வேல னைக்கன்னிப்‌ பூகமுடன்‌ 
தருமா மருவுசேங்‌ கோடனை வாழ்த்துகை சால௩ன்றே. 


மாகுல்வன்‌ -வேடன்‌. கன்னிப்பூகம்‌-- இளம்‌ பாக்குமரம்‌. 91 


கந்தரலங்காரம்‌ 215 
தொண்டர்கண்‌ டண்டிமொண்‌ ட௫ண்டிருக்‌ குஞ்சுத்த 
ஞானமேன்னுகங்‌ 
தண்டயம்‌ புண்டரி கந்தருவாய்‌ சண்ட தண்டவேஞ்சுர்‌ 
மண்டலங்‌ கோண்டுபண்‌ டண்டரண்‌ டங்கொண்டு 


மண்டிமிண்டக்‌ 

கண்டூருண்‌ டண்டர்வீண்‌ டோடாமல்‌ வேல்தொட்ட 
காவலனே. 
அண்டி நெருங்கி. 92 


மண்கம முந்தித்‌ திருமால்‌ வலம்புரி யோசையந்த 
விண்கமழ்‌ சோலையும்‌ வாவியுங்‌ கேட்டது வேலேடுத்துத்‌ 
திண்கிரி சிந்த விளையாடும்‌ பிள்ளைத்‌ திருவரையிற்‌ 
கிண்கிணி யோசை பதினா லுலகமுங்‌ கேட்டதுவே. 


உந்தி-- வயிறு. 93 


தெள்ளிய ஏனலிற்‌ கிள்ளையைக்‌ கள்ளச்‌ சிறுமியேனும்‌ 
வள்ளியை வேட்டவன்‌ தாள்வேட்‌ டிலைசிறு வள்ளைதள்ளித்‌ 
துள்ளிய கெண்டையைத்‌ தோண்டையைத்‌ தோதகச்‌ 
சோல்லைநல்ல 
வேள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்டகேஞ்‌ சே. 


வள்ளை -வள்ளைக்கொடிபோன்ற காது. தொண்டை -கொவ்‌ 
வைக்‌ கனிபோன்ற இதழ்‌. நித்திலம்‌ -- முத்து. 94 
யான்றானே னுஞ்சோல்‌ லிரண்டூங்‌ கேட்டாலன்றி மர 
்‌ [யாவருக்குந்‌ 
தோன்றாது சத்தியந்‌ தொல்லைப்‌ பெருநிலஞ்‌ ருகரமாய்க்‌ 
கீன்றான்‌ மருகன்‌ முருகன்க்ரு பாகரன்‌ கேள்வியினாற்‌ 
சான்றாரு மற்ற தனிவெளிக்‌ கேவந்து சந்திப்பதே. 


சூகரம்‌--பன்றி. 95 


516 கந்தரலங்காரம்‌ 


தடக்கொற்ற வேள்மயி லேயிடர்‌ தீரத்‌ தனிவிடில்நீ 
வடக்கிற்‌ சிரிக்கப்‌ புறத்துநின்‌ ஜரோகையின்‌ வட்டமிட்டுக்‌ 
கடற்கப்‌ புறத்துங்‌ கதிர்க்கப்‌ புறத்துங்‌ கனகசக்ரத்‌ 
திடர்க்கப்‌ புறத்துக்‌ திசைக்கப்‌ புறத்துந்‌ திரிகுவையே. 
சக்ரதிடர்‌ - சக்ரவாளகிரி. 96 


சேலிற்‌ நிகழ்வயற்‌ சேங்கோடை வேற்பன்‌ சேழுங்கலபி 

ஆலித்‌ தநந்தன்‌ பணாமுடி தாக்க அதிர்ந்ததிர்ந்து 

காலிற்‌ சிடப்பன மாணிக்க ராசியுங்‌ காசினியைப்‌ 

பாலிக்கு மாயனுஞ்‌ சக்ரா யுதமும்‌ பணிலமுமே. 
ஆலித்தல்‌--மயில்‌ கூவுதல்‌. 97 


கதிதனை யோன்றையுங்‌ காண்கின்றி லேன்கந்த 
வேல்முருகா 
நதிதனை யன்னபோய்‌ வாழ்விலன்‌ பாய்நரம்பாற்‌ போதிந்த 
போதீதனை யுங்கோண்டூ திண்டாடூ மானைப்‌ 
போதவிட்ட 
விதிதனை கொந்துநொந்‌ திங்கேயென்‌ றன்மனம்‌ வேகின்றதே. 
௩தி-ஆற்றுப்பெருக்கு (நிலையற்ற து.) டன்‌ 
காவிக்‌ கமலக்‌ கழலுடன்‌ சேர்த்தேனைக்‌ காத்தருளாய்‌ 
தூவிக்‌ குலமயில்‌ வாகன னேநுணை யேதுமின்றித்‌ 
-தாவிப்‌ படரக்‌ கோழுகோம்‌ பிலாத தனிக்கோடிபோல்‌ 
பாவித்‌ தனிமனகங்‌ தள்ளாடி வாடிப்‌ பதைக்கின்றதே. 
தூவி-தோகை. 99 
இடுதலைச்‌ சற்றுங்‌ கருதேனைப்‌ போதமி லேனையன்பாற்‌ 
.. கேடூதலி லாத்தோண்‌ டரிற்கூட்‌ டியவா! கிரேளஞ்ச. 
்‌ வெற்பை 
அடுதலைச்‌ சாதித்த வேலோன்‌ பிறலீ யறவிச்சிறை 
விடுதலைப்‌ பட்டது விட்டது பாச வினைவீலங்கே. 
இடுதல்‌-- அறஞ்செய்தல்‌, ்‌ 100 


கந்தரலங்காரம்‌ 17 


நூற்பயன்‌ 
சலங்காணும்‌ வேந்தர்தமக்கு மஞ்சார்‌ யமன்‌ சண்டைக்கஞ்சார்‌ 
துலங்கா நரகக்‌ குழியணு கார்துட்ட கோயணுகார்‌ 
கலங்கார்‌ புலிக்குங்‌ கரடி.க்கும்‌ யானைக்குங்‌ கந்தனன்னூல்‌ 
அலங்கார நூற்று ளோருகவி தான்கற்‌ றறிந்தவரே. 
சில பிரதிகளில்‌ அதிகமாகக்‌ காணப்பட்ட செய்யுட்கள்‌ 


திருவடி யுந்தண்டை யுஜஞ்சிலம்‌ புஞ்சிலம்‌ பூடுருவப்‌ 
பொருவடி வேலுங்‌ கடம்புந்‌ தடம்புயம்‌ ஆறிரண்டும்‌ . 
மருவடி வான ௨தனங்க எளாறும்‌ மலர்க்கண்களுங்‌ 
குருவடி வாய்வந்தேன்‌ னுள்ளங்‌ குளிரக்‌ குதிகொண்டேவ. 
இராப்பக லற்ற இடங்காட்டி யானிருக்‌ தேதுதிக்கக்‌ 
குராப்புனை தண்டையங்‌ தாளரு ளாய்கரி கூப்பிட்டகாள்‌ 
கராப்படக்‌ கோன்றக்‌ கரிபோற்ற நின்ற கடவுள்மேச்சும்‌ 
பராக்ரம வேல நிருதசங்‌ கார பயங்கரனே. (108) 
சேங்கே ழடுத்த சினவடி வேலுக்‌ திருமுகமும்‌ 
பங்கே நிரைத்த௩ற்‌ பன்னிரு தோளும்‌ பதுமமலர்க்‌ 
கோங்கே தரளஞ்‌ சோரியுஞ்சேங்‌ கோடைக்‌ குமரனேன 
எங்கே நினைப்பினும்‌ அங்கேயென்‌ முன்வந்‌ தெதிர்நிற்பனே. 
ஆவிக்கு மோசம்‌ வருமா நறிந்துன்‌ னருட்பதங்கள்‌ 
சேவிக்க என்று நினைக்கின்றி லேன்வினை தீர்த்தருளாய்‌ 
வாவித்‌ தடவயல்‌ சூழுக்‌ திருத்தணி மாமலைவாழ்‌ 
சேவற்‌ கொடியுடை யானே யமர சிகாமணியே. (105) 
கோள்ளித்‌ தலையில்‌ எறும்பது போலக்‌ குலையுமேன்றன்‌ 
உள்ளத்‌ துயரை யோழித்தரு ளாயோரு கோடிமுத்தக்‌ 
தெள்ளிக்‌ கொழிக்குங்‌ கடற்சேந்தின்‌ மேவிய சேவகனே 
வள்ளிக்கு வாய்த்தவ னேமயி லேறிய மாணிக்கமே. (106) 
சூலம்‌ பிடித்தேம பாசஞ்‌ சுழற்றித்‌ தொடர்ந்துவருங்‌ 
காலன்‌ தனக்கொரு காலுமஞ்‌ சேன்கடல்‌ ததன்‌ 

ங்‌ த்த பெருமான்‌ குமாரன்‌ அறுமுகவ 
லக்‌ ததக எண்டே ௩மக்கோரு மேய்த்துணையே. 


௨ 
ஓம குஹாய ௩ம. 


*முங்களம்‌) 
அறத 


தண்டையணி வேண்டையங்‌ சிண்கிணிச தங்கையுக்‌ 


தண்கழல்சி லம்புடன்‌ கொஞ்சவேறீன 
தந்தையினை முன்பரிந்‌ தின்பவுரி கோண்டூ௩ன்‌ 
சந்தோடம ணைந்துரின்‌ றன்புபோலக்‌ 
கண்டுறக டம்புடன்‌ சந்தமகு டங்களும்‌ 
கஞ்சமலர்‌ சேங்கையுஞ்‌ சிந்துவேலும்‌ 
கண்களுமு கங்களுஞ்‌ சந்திரகி றங்களுங்‌ 
கண்குளிர என்றன்முன்‌ சந்தியாவோ 


புண்டரிக ரண்டமுங்‌ கோண்டபகி ரண்டமும்‌ 


போங்கியேழ வேங்களங்‌ கொண்டபோது 
போன்சிரியே னஞ்சிறந்‌ தேங்கினும்‌ வளர்ந்துமுன்‌ 
புண்டரிகர்‌ தந்தையுஞ்‌ சிந்தை௯.ர 
கோண்ட௩ட னம்பதஞ்‌ சேந்திலிலு மேன்றன்முன்‌ 
கோஞ்சி௩ட னங்கோளுங்‌ ._. கந்தவேளே 
கோங்கைகு.ற மங்கையின்‌ சந்தமண முண்டிடூங்‌ 
கும்பமுமீ கும்பிடுந்‌ தம்பிரானே. 
டை 
ம ௮ பட்டபமல 





உ''தண்டையணி'' முதல்‌ '*நிருதரார்க்கொரு'” என்ற 
திருப்புகழ்‌ வரை பாடூவது மரபு. 


௩ 
கந்தரநுபூதி 

_3%_ 

காப்பு. 
நேஞ்சக்‌ கனகல்லு நேசிழ்ந்‌ துருகத்‌ 
தஞ்சத்‌ தருள்சண்‌ முகனுக்‌ கியல்சேர்‌ 
செஞ்சொற்‌ புனைமாலை சிறந்‌ திடவே 
பஞ்சக்‌ கரவானை பதம்‌ பணிவாம்‌. 

நூல்‌ 
ஆடும்‌ பரிவே லணிசே வலேனப்‌ 
பாடும்‌ பணியே பணியா வருள்வாய்‌ 
தேடூங்‌ கயமா முகனைச்‌ சேருவிற்‌ 
சாட்‌ தனியானை சகோதரனே. 
உல்லாச நிராகுல யோக விதச்‌ 
சல்லாப வீகோதனு நீ யலையோ 
எல்லாமற என்னை யிழந்த நலஞ்‌ 
சோல்லாய்‌ முருகா சுரபூ பதியே. 
வானோ புனல்பார்‌ கனல்மா ர௬ுதமோ 
ஞானோ தயமோ ஈவில்கான்‌ மறையோ 
யானோ மனமோ எனையாண்‌ டவீடக்‌ 
தானோ போருளா வதுசண்‌ முகனே. 
வளைபட்டகைம்‌ மாதோடூ மக்க ளேனுக்‌ 
தளைபட்‌ டழியத்‌ தகுமோ தகுமோ 
கிளைபட்‌ டேழுசு ருரமுங்‌ கிரியுந்‌ 
தொளைபட்‌ டுருவத்‌ தொடுூவே லவனே. 
மகமாயை களைந்திட வல்ல பிரான்‌ 
முகமாறு மொழிந்து மோழிக்‌ திலனே 
அகமாடை மடந்தைய ரென்‌ றயருஞ்‌ 
சகமாயையுள்‌ நின்று தயங்குவதே. 


920 


கந்தரநுபூதி 


திணியா னமனோ சிலைமீ துனதாள்‌ 
அணியா ரரவிந்த மரும்புமதோ 
பணியா வேன வள்ளி பதம்‌ பணியுந்‌ 
தணியா வதிமோக தயாபரனே. 


கேடூவாய்‌ மனனே கதிகேள்‌ கரவா 
திடூவாய்‌ வடிவே லிறைதாள்‌ நினைவாய்‌ 
சுடுவாய்‌ நேடுவே தனைதூள்‌ படவே 
விடுவாய்‌ விடுவாய்‌ வினையா வையுமே. 
அமரும்‌ பதிகே ளகமா மெனுமிப்‌ 
பிமரங்‌ கெடமேய்ப்‌ போருள்‌ பேசியவா 
குமரன்‌ கிரிராச குமாரி மகன்‌ 
சமரம்போரு தானவ காசகனே. 
மட்டூர்குழல்‌ மங்கையர்‌ மையல்‌ வலைப்‌ 
பட்டூசல்‌ படும்‌ பரிசேன்‌ ரறோழிவேன்‌ 
தட்டூ டறவேல்‌ சயிலத்‌ தேறியும்‌ 
நிட்டூர நிராகுல நீர்ப்‌ பயனே. 


கார்மா மிசைகா லன்வரிற்‌ கலபத்‌ 
தேர்மா மிசைவக்‌ தேதிரப்‌ படுவாய்‌ 
தார்மார்ப வலாரி தலாரி யேனுஞ்‌ 
சூர்மா மடியத்‌ தோடுவே லவனே. 


கூகா வேனவேன்‌ -கிளைகூ டியழப்‌ 


போகா வகைமேய்ப்‌ போருள்்‌ பே சியவா: 


நாகாசல வேலவ காலுகவித்‌ 
தியாகா சுரலோக சிகாமணியே. 


செம்மான்‌ மகளைத்‌ திருடுந்‌ திருடன்‌ 
பேம்மான்‌ முருகன்‌ பிறவா னிறவான்‌ 
சும்மா இருசோல்‌ லறவேன்‌ றலுமே 
அம்மா போரு-ளொன்று மறிக்திலனே. 


10 


11 


18 


கந்தரநுபூதி 


முருகன்‌ தனிவேல்‌ முனிஈங்‌ குருவேன்‌ 
றருள்காண்‌ டறியா ரறியுக்‌ தரமோ 
உருவன்‌ றருவன்‌ றுளதன்‌ நிலதன்‌ 
றிருளன்‌ றோளியன்‌ றெனநின்‌ றதுவே. 
கைவாய்‌ கதிர்வேல்‌ முருகன்‌ கழல்பேற்‌ 
றுய்வாய்‌ மனனே யோழிவா யோழிவாய்‌ 
மேய்வாய்‌ விழி நாசியோடுஞ்‌ செவியாம்‌ 
ஐவாய்‌ வழி செல்லு மவாவினையே. 
முருகன்‌ குமரன்‌ குகனேன்று மோழிகந்‌ 
துருகுஞ்‌ சேயல்தந்‌ துணர்வென்‌ றருள்வாய்‌ 
போருபுங்‌ கவரும்‌ புவியும்‌ பரவுங்‌ 
குருபுங்கவ எண்குண பஞ்சரனே. 
பேராசை யேனும்‌ பிணியிற்‌ பிணிபட்‌ 
டோரா வினையே னுழலத்‌ தகுமோ 

வீரா முதுசூர்‌ படவே லேறியுஞ்‌ 

சூரா சுரலோக துரந்தரனே. 


யாமோதிய கல்வியு மேமமறிவுக்‌ 
தாமேபேற வேலவர்‌ தந்ததனாற்‌ 
பூமேல்‌ மயல்போ யறமேய்ப்‌ புணர்வீர்‌ 
நாமே னடவீர்‌ நடவீ ரினியே. 


உதியா மரியா வுணரா மறவா 
விதிமா லறியா விமலன்‌ புதல்வா 
அதிகா வங்கா வபயா வமரா 
பதிகா வலசூர பயங்‌ கரனே. : 


வடிவும்‌ தனமும்‌ மனமுங்‌ குணமுங்‌. 
குடியுங்‌ குலமுங்‌ குடிபோ கியவா 
அடியந்‌ தமிலா அயில்வே லரசே 
மீடியேன்றோரு பாவி வெளிப்‌ படினே. 


221 


15 


க 


35 


16 


17 


18 


19 


222 


கந்தரநுபூதி 


அரிதா கியமேய்ப்‌ போருளுக்‌ கடியேன்‌ 
உரிதா வுபதேச முணர்த்‌ தியவா 
விரிதாரண விக்ரம வேளிமையோர்‌ 
புரிதாரக நாக புரந்தரனே. 


கருதா மறவா நேறிகாண எனக்‌ 
கிருதாள்‌ வனசக்‌ தரஎன்‌ நிசைவாய்‌ 
வரதா முருகா மயில்வா கனனே 
விரதா சுரசூர விபாட ணனே. 


காளைக்‌ குமரேச னேனக்கருதித்‌ 
தாளைப்‌ பணியத்‌ தவமேய்‌ தியவா 
பாளைக்‌ குழல்‌ வள்ளி பதம்பணியும்‌ 
வேளைச்‌ சுரபூபதி மேருவையே. 


அடியைக்‌ குறியா தறியா மையினால்‌ 
முடியக்‌ கேடவோ முறையோ முறையோ 
வடிவிக்‌ ரமவேல்‌ மகிபா குறமின்‌ 
கோடியைப்‌ புணருங்‌ குணபூ தரனே. 


கூர்வேல்‌ விழி மங்கையர்‌ கோங்கையிலே 
சேர்வே னருள்‌ சேரவு மேண்ணுமதோ 
சூர்வே ரோடுகுன்று தோளைத்தகேடூம்‌ 
போர்வேல புரந்தர பூபதியே 


மேய்யே யேனவெவ்‌ வினைவாழ்‌ வையுகக்‌ 
தையோ அடியே னலையத்‌ தகுமோ 
கையோ அயிலோ கழலோ முழுதுஞ்‌ 
சேய்யோய்‌ மயிலேறிய சேவகனே, 


ஆதார மிலே னருளைப்‌ பேறவே 
நீதா னோரு சற்று நினைந்திலையே 
வேதாகம ஞான விநோதமனோ 
தீதா சுரலோக சிகாமணியே. 


மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான்‌ 
என்னே விதியின்‌ பயனிங்‌ கிதுவோ 
போன்னே மணியே போருளே யருளே 


_மன்னே மயிலேறிய வானவனே. 


20 


21 


22 


23 


24 


35 


26 


97 


கந்தரநுபூதி 


ஆனா அழுதே அயில்வே லரசே 
ஞானா கரனே ஈநவிலத்‌ தகுமோ 
யானாகிய வேன்னை விழுங்கி வேறுந்‌ 
தானாய்‌ நிலைநின்‌ றதுதற்‌ பரமே, 


இல்லே யேனுமாயையி லிட்டனைநீ 
பொல்லே னறியாமை போ றுத்திலையே 
மல்லே புரி பன்னிரு வாகுவிலேன்‌ 
சோல்லே புனையுஞ்‌ சுடர்வே லவனே. 


சேவ்வா னுருவிற்‌ நிகழ்வே லவனன்‌ 
ஜொோவ்வா ததேன வுணர்வித்‌ ததுதான்‌ 
அவ்வா றறிவா ரறிகின்‌ றதலால்‌ 
எவ்வா ரோருவர்க்‌ கிசைவிப்‌ பதுவே. 


பாழ்வாழ்‌ வேனுமிப்‌ படுமா யையிலே 
வீழ்வா யேன என்னை விதித்தனையே 
தாழ்வா னவைசெய்‌ தனதா முளவோ 
வாழ்வா யினிரீ மயில்வா கனனே. 


கலையே பதறிக்‌ கதறித்‌ தலையூ 
டலையே படூமா றதுவாய்‌ விடவோ 
கொலையே புரி வேடர்‌ குலப்‌ பிடிதோய்‌ 
மலையே மலைகூறிடூ வாகையனே. 
சிந்தா குலவில்‌ லோடூசேல்‌ வமேனும்‌ 
விந்தா டவியேன்று விடப்‌ பெறுவேன்‌ 
மந்தா கினிதந்த வரோ தயனே 

கந்தா முருகா கருணா கரனே. 

சிங்கார மடந்தையர்‌ தீரேறிபோய்‌ 
மங்காம லேனக்கு வரந்‌ தருவாய்‌ 
சங்க்ராம சிகாவல சண்முகனே 
கங்கா நதி பால க்ருபாகரனே. 
விதிகாணு முடம்பை விடா வினையேன்‌ 
கதிகாண மலர்க்கழ லேன்‌ றருள்வாய்‌ 
மதிவா ணுதல்வள்‌ ளியையல்‌ லதுபின்‌ 
துதியா விரதா சுரபூ பதியே. 


223 


28 


29 


90 


91 


92 


0] 


94 


ம 





கந்தரநுபூதி 


நாதா குமரா நமவேன்‌ நரனார்‌ 
ஓதா யேனவோ தியதேப்‌ போருள்தான்‌ 
வேதா முதல்‌ விண்ணவர்‌ சூடுமலர்ப்‌ 
பாதா குறமின்‌ பதசே கரனே. 


கிரிவாய்‌ விடூவிக்‌ ரம ஈவேளிமையோர்‌ 
பரிவா ரமேனும்‌ பதமே வலையே 
புரிவாய்‌ மனனே போறையா மறிவால்‌ 
அரிவா யடியோடூ மகந்தையையே. 


ஆதாளியை யோன்‌ றறியே னையறத்‌ 
தீதாளியை யாண்‌ டதுசேப்‌ புமதோ 
கூதாள கீராத குலிக்‌ கிறைவா 
வேதாள கணம்‌ புகழ்வே லவனே. 


மாவேழ்‌ சனனங்‌ கேடமா யைவிடா 
மூவேடணை யேன்று முடிந்திடுமோ 
கோவே குறமின்‌ கோடிதோள்‌ புணருக்‌ 
தேவே சிவசங்கர தேசிகனே. 
வினையோட விடூங்‌ கதிர்வேல்‌ மறவேன்‌ 
மனை யோடூ தியங்கி மயங்கிடவோ 
சுனையோ டருவீத்‌ துறையோடூ பசுந்‌ 
தினையோ டிதணோடு திரிந்தவனே. 
சாகா தேனையே சரணங்‌ களிலே 
காகா ௩மனார்‌ கலகஞ்‌ சேயுகாள்‌ 

வாகா முருகா மயில்லா கனனே 
யோகா சிவஞா னோபதேசிகனே. 
குறியைக்‌ குறியாது குறித்தறியும்‌ 
நேறியைத்‌ தனிவேலை நிகழ்த்‌ திடலுஞ்‌ 
ட்‌ சேறிவற்‌ றுலகோ டூரைசிக்‌ தையுமற்‌ 

* நறிவற்‌ றறியாமையு மற்றதுவே. 
_தூசா மணியுக்‌ துகிலும்‌ புனைவாள்‌ 
நேசா முருகா நினதன்‌ பருளால்‌ . . 

. .ஆசாநிகளந்‌ துகளா. யினபின்‌ 
பேசா.அநுபூதி-பிறந்ததுவே. . 
$* 'வேலிறையோன்‌” என்றும்‌-பாடம்‌, 


36 


97 


98 


99 


50 


61 


ட] 


49 


கந்தரநுபூதி 


சாடூந்‌ தனிவேல்‌ முருகன்‌ சரணஞ்‌ 
சூடும்‌ படிதக்‌ ததுசொல்‌ லுமதோ 
வீடுஞ்‌ சுரர்மா முடிவே தமும்வெங்‌ 
காடும்‌ புனமுங்‌ கமழுங்‌ கழலே. 

கரவா கியகல்வி யுளார்‌ கடைசேன்‌. 
றிரவா வகைமேய்ப்‌ போருளீ குவையோ 
குரவா குமரா குலிசா யுதகுஞ்‌ 

சரவா சிவயோக தயாபரனே. 
எந்தாயுமேனக்‌ கருள்தந்‌ தையு£ 
சிந்தா குலமா னவைதீர்த்‌ தேனையாள்‌ 
கந்தா கதிர்வே லவனே யுமையாள்‌ 
மைந்தா குமரா மறைகா யக€ே. 

ஆறு றையுநீத்‌ ததன்மேல்‌ நிலையைப்‌ 
பேறா வடியேன்‌ பேறுமா றுளதோ 
சீறா வருசூர்‌ சிதைவித்‌ திமையோர்‌ 
கூறா வுலகங்‌ குளிர்வித்‌ தவனே. 
அறிவோன்‌ றறரின்‌ றறிவா ரறீவிற்‌ 
பிறிவோன்‌ றறநின்‌ றபிரா னலையோ 
செறிவொன்‌ றறவந்‌ திருளே சிதைய 
வேறிவேன்‌ றவ ரோடூறும்‌ வேலவனே. 
தன்னந்‌ தனிநின்‌ றதுதா னறிய 
இன்னம்‌ மோருவர்க்‌ சிசைவிப்‌ பதுவோ 
மின்னுங்‌ கதிர்வேல்‌ விகிர்தா நினைவார்‌ 
சின்னங்‌ களையும்‌ க்ருபைசூழ்‌ சுடரே, 
மதிகேட்‌ டறவா டிமயங்‌ கியறக்‌ 
கதிகெட்‌ டவமே கேடவோ கடவேன்‌ 
நதிபுத்‌ திர ஞான-சுகா திபவத்‌ 

திதிபுத்‌ திரர்வீ றடுசே வகனே. 

உருவா யருவா யுளதா யிலதாய்‌ 


மருவாய்‌ மலராய்‌ மணியா யோளியாய்க்‌ . . 


கருவா யுயிராய்க்‌ கதியாய்‌ விதியாய்க்‌ 
குருவாய்‌ வருவா யருள்வாய்‌ குகனே; 


அணக. 


15 


9208 


ர 


48 


6] 


கக்‌ திருப்புகழ்‌ 
அபகார நிந்தைபட்‌ 

அறியாத வஞ்சரைக்‌ 
உபதேச மந்திரப்‌ 
ச்‌ உனைகானி னைந்தருட்‌ 
இபமாமு கன்தனக்‌ 

இமவான்ம டந்தையுத்‌ 
“ஜபமாலை தந்தசற்‌ 

திருவாவி னன்குடிப்‌ 


சந்ததம்‌ பந்தத்‌ 
சஞ்சலந்‌ துஞ்சித்‌ 

_கந்தனேன்‌ றேன்றுற்‌' 

ஷே ்‌. கண்டுகோண்‌ டன்புற்‌ 

தந்தியின்‌ கோம்பைப்‌ 
சங்கரன்‌ பங்கிற்‌ 

இசந்திலங்‌ கண்டிக்‌ 

“” தேன்பரங்‌ குன்றிற்‌ 


நிருத ரார்க்கோரு.காலா ஜேஜெய 
88 சுரர்க ளேத்திடூ வேலா ஜேஜெய்‌ 
நிமல னார்க்கோரு பாலா ஜேஜேய 
நேடிய வேற்படை'யானேஜேஜெய 
௦ எனஇ ராப்பகல்‌: தானே' நான்மிக. 
நினது தாட்டோழு மாறே தானினி 


தரையி ஒழ்தீதிலா்‌ யேழே போலேழு 
15. பிறவி மாக்கடி இரடே நானுறு ... 
சவலை தீர்த்துன தாளே கடியு 


_ “டூழ்லாதே 
குறியாதே 
போருளாலே 
பேறுவேனோ 
கிளையோனே 
தமிபாலா 


அய குருகாதா 
பேருமாளே. 


தொடராலே 
தீரியாதே 
எறுள்நாளும்‌ 
'றிடுவேனோ 
புணர்வேர்னே 
. .சிலைபாலா 
கதிர்வேலா 
பெருமாளே. 


விறலான 


னடியார்வாழ்‌ 


திருப்புகழ்‌ 


சபையி னேற்றியின்‌ ஞானா போதமு 
மருளி யாட்கோளு மாறே தானது 
தமிய னேற்குமு னேரீ மேவுவ 


தருவி னாட்டர சாள்வான்‌ வேணுவி 
னுருவ மாய்ப்பல நாளே தானுறு 
தவசி னாற்சிவ னீபோய்‌ வானவர்‌ 
சகல லோக்கிய மேதா னாளுறு 


மசுர பார்த்திப னோடே சேயவர்‌ 
தமரை வேற்கோடூ நீரு யேபட 


றருள ஏற்றம ரோடே போயவ 
ருறையு மாக்கிரி யோடே தானையு 


மழிய வீழ்த்தேதிர்‌ சரோ டேயம 
அமரில்‌ வீட்டியும்‌ வானோர்‌ தானுறு 
சிறையை மீட்டர னார்பால்‌ மேவிய 
அதிப ராக்ரம வீரா வானவர்‌ 


297 


தொருநாளே 


சிறைதீரச்‌ 


விழமோதேன்‌ 


ரடலாகி 


பெருமாளே. 


உ 
வேற்றிவேலுற்ற துணை 
வேல்‌ விருத்தம்‌ 
மகரமள றிடைபுரள உரககண பணமவுலி. 
மதியுமிர வியுமலையவே ட 
வளரேழிலி குடருழல. இமையவர்கள்‌ துயரகல 
மகிழ்வுபேறு மறுசிறையவாஞ்‌ கக 
சிகரவரை மனைமறுகு தோறுநுளைய மகளிர்சேழு 
சேகேல்களோடூ தரளமிடவே 
செகசிரப கிரதிமுத னதிகள்கதி பேறவுதத்‌: 
திடரடைய நுகரும்‌ வடிவேல்‌ ்‌ 
தகரமிரு கமதமேன மணமருவு கடகலுழி 
தருகவுளு முறுவளேயிறுக்‌ படறது 
தழைசேவியு நுதல்விழியு. முடையவோரு கடவுள்மகிழ்‌ 
தருதுணைவ னமார்குயிலுங்‌ 
.குக்ரமலை யேயினர்குல மடமயிலு மெனவிருவர்‌; 
குயமோடமர்‌ புரியுமுருகன்‌ . 
குமரனறு-முகனேதிரும்‌ விருதுநிசி சரரணிகள்‌ 
குலையவிடு. கொடிய வேலே. 
'வெங்காள கண்டர்கைச்‌. சூலமுந்‌ திருமாயன்‌” 
வேற்றிபேறு சுடராழியும்‌ - 
விபுதர்பதி குலிசமுஞ்‌ சூரன்‌ குலங்கல்லி ட 
வேல்லா வேனக்கருதியே 
சங்க்ராம நீசயித்‌ தருளேனத்‌ தேவருஞ்‌ 
சதுர்முகனு நின்‌ நிரப்பச்‌ 
சயீலமொடூ சூரனுட லோருகோடியி லுருவியே 
தனியாண்மை கோண்ட நேடூவேல்‌ 
கங்காளி சாமுண்டி வாராகி யிந்த்ராணி 
கேளமாரி கமலாசனக்‌ 
கன்னிகா ரணிகுமரி த்ரிபுரைபயி ரவியமலை 
கேளரிகா மாட்சிசைவ 
சிங்காரி யாமளை பவானிகார்த்‌-திகைகோற்றி 
த்ரியம்புகி.யளித்தசேல்வச்‌ 
' சிறுவனறு முகன்‌ முருக னிருதர்கள்கு லாந்தகன்‌ 
சேம்போற்‌ நிருக்கைவேலே; .. ன்ப 


வேதாள பூதமோடூ காளிகா ளாத்ரிகளும்‌ 
வேகுளுறு பசாசகணமும்‌ 
வேங்கழு குடன்கொடி பருந்துசேம்‌ புவனத்தில்‌ 
வேம்பசி யொழிக்கலந்தே 
ஆதார கமடமுங்‌ கணபண வியாளமும்‌ : 
அடக்கிய தடக்கிரியேலாம்‌ ்‌ 
அலைய௩ட மிடூநெடூந்‌ தானவர்‌ நிணத்தசை 
யருந்திப்‌ புரந்த வைவேல்‌ 
தாதார்‌ மலர்ச்சுனைப்‌ பழநிமலை சோலைமலை 
தனிப்பரங்‌ குன்றேரகந்‌ 
தணிகைசேக்‌ தூரிடைக்‌ கழியாவி னன்குடி 
தடங்கட லிலங்கையதனிற்‌ 
போதார்‌ போழிற்கதிர்‌ காமத்‌ தலத்தினைப்‌ 
புகழுமவ ரவர்நாவினிற்‌ 
புந்தியி மலர்ந்தவன்‌ கந்தன்முரு கன்குகன்‌ 
புங்கவன்‌ சேங்கைவேலே. 8 
அண்டருல குஞ்சுழல வேண்டிசைக ஞஞ்சுழல 
அங்சியு முடன்சுழலவே 
அலைகடல்க ளுஞ்சுழல அவுணருயி ருஞ்சுழல 
அகிலதல முஞ்சுழலவே 
மண்டல நிறைந்தரவி சதகோடி மதியுதிர 
மாணப்‌ பிறங்கியணியு 
மணியொலியி னிற்சகல தலமுமரு எச்சிரம 
வகைவகையி ஸிற்சுழலும்வேல்‌ 
தண்ட முட னுங்கொடிய பாசமுட-னுங்கரிய 
சந்தமுட னும்பிறைகள்போற்‌ ச 
றந்தமுட னுந்தழலும்‌ வேங்கணுட -னும்பகடு 
தன்புறம்‌ வருஞ்சமனையான்‌ . 
கண்டுகுலை யும்போழுதி லஞ்சலேன மேனசரண - 
இ கஞ்சமுதவுங்ககுணைவேள்‌்‌ 
கந்தன்முரு கன்குமரன்‌ வண்‌ குறவர்‌ தம்புதல்வீ 
கணவனடல்‌ கொண்ட வேலே. க 


ணருக்‌ கமரருக்‌ கமுதமா 
ஆதவனின்‌ வெம்மையொளிமீ 


ஹட்‌ வேல்‌ விருத்தம்‌ 


தரியதவ முநிவருக்‌ கிந்துவிற்‌ றண்ணேன்‌ 
றமைந்தன்‌ பருக்கு முற்றா 
மூலமாம்‌ வினையறுத்‌ தவர்கள்வேம்‌ பகையினை 
மூடித்திந்தி ரர்க்குமேட்டா 
முடிவீலா நந்தனல்‌ கும்பத மளித்தேந்த 
மூதண்ட மும்புகழும்வேல்‌ 
ஏலமாம்‌ யானையின்‌ கோடதிற்‌ சொரிமுத்து 
மின்பணைக ளுமிழுமுத்து 
மினிவாடை மான்மத மகீலோடு சந்தன 
மிலவங்க நறவ மாருக்‌ 
தாலமா மரமுதற்‌ போருள்படைத்‌ திடூமேயினர்‌ 
தருவநிதை சமகிழ௩ னையன்‌ 
ள்ல புரிசமர முருகனறு ( முகன்குகன்‌ 
சரவணக்‌ குமரன்‌ வேலே. 
பந்தாட லிற்கழங்‌ காடலிற்‌ சுடரூசல்‌ 
பாடலினோ டாடலி னேலாம்‌ 
பழந்தேவ்வர்‌ கட்கந்‌ துணித்திந்தி ரற்கரசு 
- பர்லித்த திறல்‌ புகழ்ந்தே 
சந்தாரு காண்மலர்க்‌ குழலரம்‌ ,பையர்களுஞ்‌ 
. சசிமங்கை யனையர்‌ தாமுந்‌ 
தன்னையன்‌ போடுபாடி யாடூம்ப்ர தாபழுக்‌ 
தலைமையும்‌ பேற்ற வைவேல்‌ 
மந்தா கிறித்தரங்‌ கச்சடில ரக்கரிய . 
* மந்த்ரவுப தேச.௩ல்கும்‌ ்‌ 
வரதேசி. கன்கிஞ்சு கச்சிகா லங்கார 
வாரணக்‌ தோடியு யர்த்தோன்‌ 
கோக்தார்‌ மலர்க்கடம்‌ புஞ்சேச்சை -மாலையுங்‌ 
குவளையுஞ்‌ சேங்காந்தளுங்‌ 
கூதாள்‌. மலருந்‌ தோடுத்தணியு மார்பினன்‌ 
கோலத்‌. திருக்கை வேலே, 
அண்டங்க ளோருகோடி யாயினுங்‌ குல்கிரி 
அநக்தமா மினுமேவினா ்‌ 
லடையவுரு விப்புறம்‌ போவதல்‌ லதுதங்க ' 
_லறியாது சானுடலைக்‌ 
“ எகுரவனையன்‌? என்றும்‌ பாடம்‌ 


வேல்‌ வீருத்தம்‌' த்ர] 


கண்டம்‌ படப்போருது காலனுங்‌ குலைவுறுங்‌ ” 
கடியகோலை புரியு மதுசேங்‌ பட ௭ 
கனகா சலத்தைக்‌ கடந்துமுனை யிட்டுக்‌ 
கடக்கின்ற துங்கநெடுவேல்‌ 
தண்டந்‌'தனுத்திகிரி சங்குகட்‌ கங்கோண்ட * 
தானவாக்‌ தகன்‌ மாயவன்‌ 
தழல்விழிக்‌ கோடூவரிப்‌ பருவுடற்‌ பஃறலைத்‌ ' 
தமனியச்‌ சுடிகையின்‌ மேல்‌ ர 
வண்டோன்று கமலத்து மங்கையுங்‌ கடலாடை 
மங்கையும்‌ பதம்வருடவே ்‌ 
மதுமலர்க்‌ கண்டூயில்‌ முகுந்தனமரு கன்குகன்‌ 
வாகைத்‌ திருக்கை வேலே. டட 


மாமுதல்‌ தடிந்துதண்‌ மல்குகீரி பூடுபோய்‌ 
வலியதா னவர்மார்‌ பிடம்‌ 
வழிகண்டூ கமலபவ னத்தனைச்‌ சிறையிட்டு 
மகவான்‌ றனைச்‌ சிறைவிடுத்‌. ்‌ 
தோமஇரு டித்தலைவ ராசிபேற்‌ றுயர்வானி 
லும்பர்சோற்‌ றுதிபேற்றுமா  : 2 
வுடையகீ ரன்றனது பாடல்பேற்‌ றுலகுதனி: 
லோப்பில்புகழ்‌ பெற்றவைவேல்‌ . ்‌ 
சோமகல சப்ரபா லங்கார தரஜடா 
சூடிகா லாந்தகாலர்‌ ்‌ 
துங்கரக்ஷ கத்ரோண கட்ககுலி-சஞ்சூல - 
துரககே சரமாம்பரச்‌ 
சேமவட வாம்புயப்‌ பரணசங்‌ காபரண : 
81. திகம்பர த்ரியம்பகமகா ்‌ 
தேவநந்‌ தனகஜா நநசகோ தரகுகன்‌' ௬ 
சேம்போற்‌ நிருக்கை வேலே. 8 


தேடுதற்‌ கரிதான ௩வமணி யழுத்தியிடு 
செங்கரனை யமுதம்‌ வாய்கொள்‌ 
செயமளித்‌ தருளேனக்‌. கேனவுவப்‌ போடுவந்து 
சேவடி பிடித்த தேனவும்‌ 
நீடுமைக்‌. கடல்சுட்ட தற்கடைந தெழுகடலு 
$யெமைக்‌ காக்க வேனவும்‌ ்‌ 


258 பேல்‌ விருத்தம்‌ 


நிபுட முடி கெடியகிரி யேந்தமைக்‌ காவேனவு 
நிகழ்கின்‌ ற துங்க நெடுவேல்‌ 
ஆடுமைக்‌ கணபணக்‌ கதிர்முடிப்‌ புடையெயிற்‌ 
றடலேரிக்‌ கோடியவுக்ர ர ்‌ 
அழல்விழிப்‌ படுகோலைக்‌ கடையகட்‌ சே வியினுக்‌ 
கரசினைத்‌ தனியேடுத்தே 
சாடுமைப்‌ புயலேனப்‌ பசுநிறச்‌ சிகரியிற்‌ 
ரய்மிதீத்‌ துடனடிக்குஞ்‌ 
சமரமயில்‌ வாகன னமரர்தோழு நாயகன்‌ 
சண்முகன்‌ றன்கை வேலே, 9 


வலாரியல லாகுலமி லாதகல வேகரிய 
மாலறியு நாலு மறைநூல்‌ 
வலானலை விலானசி விலான்மலை விலானிவர்‌ 
மகோலய வுலாசமுறவே.. 
யுலாவரு கலோலமக ராலய சலங்களு 
முலோகநீலை நீர்நிலையிலா 
வோலாவோலி நீசாசர ர௬ுலோகம தேலாமழ 
லுலாவிய நிலாவு'கொலைவேல்‌ 
சிலாவட கலாவிகோத வாசிலீழு.காவிலோச 
னாசின சிலாத ணிவிலா 
சிலாமல ரேலாமதிய. மோதிமதி சேலோழிய 
சேவக சராப முகிலாம்‌  -- 
வீலாசகலி யாணகலை சேரபசு மேலைமுலை 
மேவிய விலாச வகலன்‌ 
வீலாழியி னிலாழியகல்‌. வானிலன. லாரவிடு த 
வேழமிளை: ஞன்கை வேலே, 10 


4 ட்ட மிகு 
மயிலுமயிலுந்‌ துணை 
மயில்‌ விருத்தம்‌ 
௨. 
காப்பு 

சந்தன பாளித குங்கும புளகித 
சண்பக கடகபுயச்‌ 

சமர சிகாவல குமர சடானன 
சரவண குரவணியுங்‌ 

கோந்தள பாரகி ராதபு ராதறி 
கொண்க வேனப்பரவுங்‌ 

கூதள சீதள பாத மேனக்கருள்‌ 
குஞ்சரி மஞ்சரிதோய்‌ 

கந்தக்ரு பாகர கோமள கும்பக 
ராதிப மோகரத 

கரமுக சாமர கர்ண விசால 
கபோல விதானமதத்‌ 

தெந்த மகோதர மூஷிக வாகன 
சிந்துர பத்மமுகச்‌ 

சிவசுத கணபதி விக்௩ விநாயக 
தெய்வ சகோதரனே. 


நூல்‌ 
சந்தான புஷ்பபரி மளகிண்‌ கிணீமுகச்‌ 
சரணயுக எமிர்தப்ரபா 3 
சந்த்ரசே கரமூஷி காரூட வேகுமோக 
சத்யப்ரி யாலிங்கனச்‌ 
சிந்தா மணிக்கலச௪ கரகட கபோலத்ரி 
யம்பக விநாயகன்முதற் ப்‌ 
சிவனைவலம்‌ வருமளவி லுலகடைய கோடியில்வரு: 
சித்ரக்‌ கலாப மயிலாம்‌ 
மந்தா கிரிப்பீரப வதரங்க விதரங்க 
வூனசரோ தயகிர்த்திகா 


954 மயில்‌ வீருத்தம்‌ 


'வரபுத்ர ராஜீவ பரியங்க தந்திய 
வராசலன்‌: குலிசாயுதத்‌ 
திந்த்ராணி மங்கல்ய தந்துரட்‌ சாபரண 
இகல்வேல்‌ விநோத னருள்கூ 
ரிமையகிரி குமரிமக னேறுநீ லக்ரீவ 

ரத்நக்‌ கலாப மயிலே. 


சக்ரப்‌ ரசண்ட கிரி முட்டக்‌ கிழிந்துவெளி 
பட்டூ க்ரவுஞ்ச சயிலந்‌ 
தகரப்‌ பேருங்கனக சிகரச்‌ சிலம்புமேழு 
தனிவேற்பு மம்புவியுமேண்‌ 
டிக்குத்‌ தடங்குவடூ மோக்கக்‌ குலுங்கவரு 
சித்ரப்‌ பதம்‌ பேயரவே 
சேடன்முடி திண்டாட ஆடல்புரி வேஞ்சூரர்‌ 
திடுக்கிட நடிக்கு மயிலாம்‌ ்‌ 
பக்கத்தி லோன்றுபடூ ப்ச்சைப்‌ பசுங்கவுரி 
பத்மப்‌ பதங்‌ கமழ்தரும்‌ 
பாகீ ரதிச்சடில யோகீ சுரர்க்குரிய 
பரம வுபதேச மறிவிக்‌ 
கைக்குச்‌ சேழுஞ்சரவ ணத்திற்‌ பிறந்தவோரு 
்‌ கந்தச்‌ சுவாமி தணிகைக்‌ 
கல்லார கிரியுருக வருகிரண மரகத 
கலாபத்தி லிலகு மயிலே. 


ஆதார பாதளம்‌ பேயரவடி பேயழமூ 
தண்டமுக டதுபேயரவே : 
யாடரவ முடிபேயர எண்டிசைகள்‌ பேயரவேறி 
கவுட்சிரி சரம்‌ பேயரவே:' ்‌ 
வேதாள தாள்ங்க ஞ்க்கிசைய ஆடுவார்‌.” 
மிக்குப்‌ ரியப்படவிடா ்‌்‌ ்‌ 
வீழிபவுரி கவுரிகண்‌*டளமகிழ:விளையாடும்‌' 
விஸ்தார நீர்த்த மயிலாம்‌ ::.. 
மாதாநு:பங்கியேனு மாலது'சகோதர்‌' 
மகீதரி கிராத னம்‌ பம்‌ மர 
மறைமழுகி குமாரிசா ரங்கனந்‌ தனிவந்த: : 
வள்ளிமணி நூபுர மலர்ப்‌” லன்‌ 


மயில்‌ வீருத்த்ம்‌ 2$ 


பாதார வீந்தசே கரனேய மலருமுற்‌ 
பலகிரி யமர்ந்த பெருமாள்‌ . 
படைநிருதர்‌ கடகமுடை பட௩டவு பச்சைப்‌ ்‌ 
பசுந்தோகை வாகை மயிலே. ந 


உககோடி முடிவின்மண்‌ டியசண்ட மாருத 
முதித்ததேன்‌ றயனஞ்சவே 
ஒருகோடி யண்டரண்‌.டங்களும்‌ பாதாள 
லோகமும்‌ பொற்குவடுறும்‌ 
வேகுகோடி மலைகளு மடியினிற்‌ றகர்ந்திரு 
விசும்பிற்‌ பறக்க விரிநீர்‌ 
வேலைசுவ றச்சுரர்‌ நடூக்கங்‌ கொளச்சிறகை 
வீசிப்‌ பறக்கு மயிலாம்‌ 
நககோடி கோண்டவுணர்‌ கேஞ்சம்‌ பிளந்துதர 
கேசரி முராரி திருமால்‌ 
நாரணன்‌ கேசவன்‌ சீதரன்‌ தேவகீ 
நந்தனன்‌ முகுந்தன்‌ மருகன்‌ 
முககோடி நதிகரன்‌ குருகோடி யநவரத 
 முகிலுலவு நீல கிரிவாழ்‌ 
முருகனுமை குமரனறு முகனடவு வீகடதட ச 
மூரிக்‌ கலாப மயிலே. த்‌ 
சோதியிம வேதண்ட கன்னிகையர்‌ தந்தவபி 
நயதுல்ய சோம வதன 
துங்கத்ரி சூலத்ரி கங்காளி சிவகாம 
சுந்தரி பயந்த நீரைசே 
ராதிநெடு மூதண்ட அண்டபகி ரண்டங்க 
ளியாவுங்‌ கோடுஞ்சிறகினா ்‌ 
லணையுந்த ன துபேடை யண்டங்க ளென்னவே, 
யணைக்குங்‌ கலாப மயிலாம்‌ 
நீதிமறை யோதண்ட முப்பத்து முக்கோடி 
்‌.... நித்தரும்‌ பரவுகிரியாம்‌ 
நீலகிரி வேலவ னிராலம்ப நீர்ப்பய 
னிர்வியா குலன்‌ சங்குவாள்‌ 
மாதிகிரி கோதண்ட்‌ தண்டக்‌ தரித்தபுயன்‌ 
ல மாதவன்‌ முராரி திருமால்‌ ட்‌ 


596. மயில்‌ விருத்தம்‌ 


மதுகைட வாரிதிரு மருகன்முரு கன்குமரன்‌ 
வரமுதவு வாகை மயிலே. 


சங்கார காலமேன அரிபிரமர்‌ வேருவுறச்‌ 
சகல லோகமு ௩டுங்கச்‌ 
சந்த்ரசூ ரியரோளித்‌ திந்த்ராதி யமரருஞ்‌ 
. சஞ்சலப்‌ படவுமையுடன்‌ 
கங்காளர்‌ தனிகாட கஞ்சேய்த போதந்த 
காரம்‌ பிறந்திடநேடுங்‌ 
ககனகூ டமுமேலை முகடுமூ டியபசுங்‌ 
கற்றைக்‌ கலாப மயிலாஞ்‌ 
சிங்கார குங்கும படீரம்ருக மதயுகள 
சித்ரப்‌ பயோதரகிரித்‌ 
$தேய்வவா ரணவறிதை புனிதன்‌ குமாரன்‌ 
திருத்தணி மகீதரனிருங்‌ 
கேங்கா தரன்கீத மாகிய சுராலய 
க்ருபாகரன்‌ கார்த்தி கேயன்‌ 
கீர்த்திமா வசுரர்கள்‌ மடியக்ர வுஞ்சகிரி 
கிழிபட ௩டாவு மயிலே. 


தீரப்‌ பயோததி திக்குமா காயமும்‌ 
-சேகதலமு நின்று சுழலத்‌ 
திகழ்கின்ற முடிமவுலி சிதறிவிழ வேஞ்சிகைத்‌ 
_  தீக்கோப்‌ புளிக்க வேருளும்‌ 
பாரப்‌ பணாமுடி ய௩ந்தன்முத லரவேலாம்‌ 
. பதைபதைத தே௩டுங்கப்‌ 
படர்சக்ர வாளகிரி துகள்படவை யாளிவரு 
..... பச்சைப்ர வாள மயிலாம்‌ 
ஆரப்ர தாபபுள கிதமதன பாடீர 
அமிர்தகலசக்‌ கோங்கையாள்‌ 
ஆடூமயில்‌ நிகர்வல்லி அபிராம-வல்லிபர 
மாநந்த வல்லி சிறுவன்‌ 
கோரத்ரி. சூலத்ரி யம்பக ஜடாதார 
குருதரு-திருத்தணிகைவேள்‌: -. :.' 
கொடியறீசி சரருதர மேரிபுகுத விபுதர்பதி:: 
குடிபுகுத ௩டவு மயிலே... - ்‌ 


மயில்‌ விருத்தம்‌ இ$7 


சேக்கரள 'கேசசிக ரத்நபுரி ராசிறிரை 
சிந்தப்‌ புராரி யமிர்தந்‌ 
திரும்பப்‌ பிறந்ததென ஆயிரம்‌ பகுவாய்கள்‌. 
"... தீவிஷங்‌ கொப்புளிப்பச்‌ 
சக்ரசிரி தூழவரு மண்டலங்‌ கள்சகல 
சங்கார கோர ௩யனத்‌ 
தறுகண்வா சுகிபணா முடியேடுத்‌ துதறுமோரு 
சண்டப்ர சண்டமயிலாம்‌ 
விக்ரம கிராதகுலி புனமீ துலாவிய 
விருத்தன்‌ திருத்தணிகைவாழ்‌ 
வேலாயு தன்பழ வினைத்துய ரறுத்தேனை 
வேளிப்பட வுணர்த்தி யருளித்‌ 
துக்கசுக பேதமற வாழ்வித்த கந்தச்‌ 
்‌..... சுவாமிவா கனமானதோர்‌ 
துரககஜ ரதகடக விகடதட நிருதர்குல 
துஷ்டர்‌ நிஷ்டூர மயிலே. 8 


சிகரதம னியமேரு கீரிரசத கிரிநீல 
கிரியேனவு மாயிரமுகத்‌ 
தேய்வநதி காளிந்தி. யேனநீழ லிட்டுவேண்‌ 
திங்கள்சங்‌ கேனவும்ப்ரபா 
நிகரேனவு மேழுதரிய நேமியேன வுலகடைய 
நின்றமா முகிலேன்னவே 
நெடியமுது ககனமுக டுறவீசி நிமிருமோரு 
நீலக்கலாப மயிலாம்‌ 
அகருமரு மணம்வீசு தணிகையபி ராமவே 
ளடியவர்கள்‌ மிடியகலவே ்‌ 
யடல்வேல்‌ கரத்தசைய ஆறிரு புயங்களி: 
லலங்கற்‌ குழாமசையவே க்‌ 
மகரகன கோமளக்‌ குண்டலம்‌ பலவசைய 
வல்லவுணர்‌ மனமசையமால்‌ ட ௯ 
வரையசைய உரகபில மசையவேண்‌ டிசையசைய 
வையாளி யேறு மயிலே. ப்‌ 
நிராசத வீராசத வரோதய பராபர 
னிராகுல னிராமய பீரா 


938 மயில்‌ விருத்தம்‌ 


னிலாதேழு தலாலற மிலானேறி யிலானேறி 
நிலாவிய வுலாசவி தயன்‌ 
குராமலி வீராவுமிழ்‌ பராரை யமராநிழல்‌ 
குராநிழல்‌ பராவு தணிகைக்‌ 
குலாசல சராசர மேலாமினி துலாவிய 
குலாவிய கலாப மயிலாம்‌ 
புராரிகும ராகுரு பராவேனும்‌ வரோதய 
புராதன முராரி மருகன்‌ 
புலோமசை சலாமிடூ பலாசன வலாரிபுக 
லாகுமயி லாயுதனேடுக்‌ 
தராதல கிராதர்கள்‌ குலாதவபி ராமவல 
சாதனன்‌ வீகநோத சமரன்‌ 
தடாரி விகடாசுரன்‌ குடாரித படாதிகழ்‌ 
சடாந௩ னடாவு மயிலே. 10 


ப எக்நாளு மோருசுனையி லிந்த்ரரீ லப்போ 
திலங்கிய திருத்தணிகைவாம்‌ 
எம்பிரா னிமையவர்கள்‌ தம்பிரா னேறுமோரு 
நம்பிரா னான மயிலைப்‌ 
பன்னாளு மடிபரவு மருணகிரி நாதன்‌ 
, பிகர்ந்தவதி மதுர சித்ரப்‌ 
பாடல்தரு.மாசறு. விருத்தமோரு பத்தும்‌ 
படிப்பவர்க ளாதி மறைநூல்‌ - 
மன்னான்‌ முகம்பெறுவ.ரன்னமே றப்பெறுவர்‌ 
வாணிதழு வப்பேறுவரால்‌ 
மகரால யம்பேறுவ.ருவணமே றப்பேறுவர்‌ 
வாரிச மங்கையுடன்‌.வாழ்‌ 
அக்நாய கம்பேறுவ ரயிராவ தம்பெறுவ. . 
ரமுதா சனம்பெறுவர்மே ட்‌ 
லாயிரம்‌ பிறைதோழுவர்‌ சீர்பெறுவர்‌ பேர்பேறுவர்‌ -- : 
அழியா வரம்பேறுவரே. ட்‌ 7 


கல்கம்‌ 


& 
பகழிக்கூத்தர்‌ அருளிச்செய்த 
திருச்செந்தூர்ப்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 


பாம்பா லுததி தனைக்கடைந்து 
படருங்‌ கோடுங்கார்‌ சோரிமழைக்குப்‌ 
பரிய வரையைக்‌ குடைகவித்துப்‌ - 
பசுக்கள்‌ வேருவிப்‌ பதறாமற்‌ 
காம்பா லிசையின்‌ ரோனியழைத்துக்‌ 
கதறுக்‌ தமரக்‌ காளிந்திக்‌ 
கரையி னிரைப்பின்‌ னே௩டந்த 
கண்ணன்‌ மருகா முகையுடைக்கும்‌ 
பூம்பா சடைப்பங்‌ கயத்தடத்திற்‌ 
புனிற்றுக்‌ கவரி முலைநெறித்துப்‌ 
போழியு மமுதந்‌ தனைக்கண்டு 
புனலைப்‌ பிரித்துப்‌ பேட்டெசினந்‌ 
தீம்பால்‌ பருகுக்‌ திருச்சேந்தூர்ச்‌ 
செல்வா தாலோ தாலேலோ 
தேய்வக்‌ களிற்றை-மணம்புணர்ந்த 
சிறுவா தாலோ தாலேலோ, 


மங்கல மங்கலநூ லெங்குமொ ழிந்தனர்காண்‌ 
வானோ ரேனோர்போய்‌ 
வந்துவ ணங்கினர்மே லந்தர துந்துபிகேள்‌ 
வாரூ டாடாதே 
கொங்கைசு மந்திடைநூ லஞ்சும ணங்களையார்‌ 
கூடா தூடாரோ 
கொண்டவ ரந்தருவா யண்டர்பேருந்தவமே 
கோமா;னாமாநீ 


940 பிள்ளைத்‌ தமிழ்‌ 


செங்கம லந்தனிலே பைங்குமு தங்களிலே 
சேல்பாய்‌ வானாடா 
தேன்றலு டன்தமிழ்தேர்‌ தேன்போதி யம்பயில்வாழ்‌ 
தேனார்‌ தார்மார்பா 
சங்குவ லம்புரிசூழ்‌ சேந்தில்வ ளம்பதியாய்‌ 
தாலோ தாலேலோ 
சங்கரி தன்குமரா மங்கையர்‌ தங்கணவா . 
தாலோ தாலேலோ. 3 


அரவுசிறு பிறையிதழி திரிபதகை போதிசடிலர்‌ 
பாலா வேலாதே 
ரருணவேயி லிரவிசுழ லிமகிரியி லரிவைபேறு 
வாழ்வாய்‌ வாழ்வோனே 
குரவருள மகிழவுயர்‌ குருவடிவு தருபெருமை 
கோடாய்‌ தாடாளா 
குமரகுரு பரமுருக குதலைமோழி தெரியவுரை 
கூறாய்‌ மாறாதே 
யிரவலரு முனிவர்களு மிமையவரு முனதடிமை 
யாமே யாமேகீ: 
யேமைமுனியி லோருதுணையு மிலையடிமை யடிமையேன 
வீழ்வார்‌ சூழ்வார்பார்‌ ௮ 
பரசமய குலகலக சிவச்மய குலதிலக 
ப தாலோ தாலேலோ 


பணிலமுமிழ்‌ மணியையலை யேறியுககர்‌ வருகடவுள்‌ 
தாலோ தாலேலோ. - 


௨ 
முருகா 


திருமுருகாற்றுப்படை 
[௩க்கீரதேவர்‌ அருளியது] 
எ ந்தக 


7. திருப்பரங்குன்றம்‌ 


உலகம்‌ உவப்ப வலன்‌ ஏர்பு திரிதரு 
பலர்புகழ்‌ ஞாயிறு கடற்கண டாஅங்கு 
ஓவற இமைக்கும்‌ சேண்‌ விளங்கு அவிரர்ளி 
உறுநர்த்‌ தாங்கிய மதன்‌உடை நோன்தாள்‌ 
சேறுகர்த்‌ தேய்த்த சேல்‌உறழ்‌ தடக்கை 
மறுவில்‌ கற்பின்‌ வாள்நுதல்‌ கணவன்‌ 
கார்கோள்‌ முகந்த கமஞ்சூல்‌ மாமழை 
வாள்போழ்‌ விசும்பில்‌ வள்ளுறை சிதறித்‌ 
தலைப்பேயல்‌ தலைஇய தண்ஈறுங்‌ கானத்து 
இருள்படப்‌ போதுளிய பராரை மராஅத்து :” 
உருள்பூந்‌ தண்தார்‌ புரளும்‌ மார்பினன்‌ : 
மால்வரை நிவந்த சேணுயர்‌ வேற்பில்‌ 
கிண்கிணி கவைஇய ஒண்சேஞ்‌ சீறடிக்‌ 
கணைக்கால்‌ வாங்கிய நுசுப்பிற்‌ பணைத்தோள்‌ 
கோபத்‌ தன்ன்‌ தோயாப்‌ பூந்துகில்‌ ்‌ 
பல்காசு நிறைத்த சில்காழ்‌ அல்குல்‌ 


கைபுனைக்து இயற்றாக்‌ கவின்பெறு வனப்பின்‌ 


நாவலோடூ பேயரிய போலம்புனை அவிரிழைச்‌ 
சேணிகந்து விளங்கும்‌ சேயிர்தீர்‌ மேனித்‌ . 
துணையோர்‌ ஆய்ந்த இணையீர்‌ -ஓதிச்‌ ்‌ 
செங்கால்‌ வேட்சிச்‌ சீறிதழ்‌ இடையிடுூபு 
பைந்தாட்‌ குவளைத்‌ தூஇதழ்‌ கிள்ளித்‌ 


தேய்வ உத்தியோடூ வலம்புரி வயின்வைத்துத்‌ 


திலகம்‌ தைஇய தேங்கமழ்‌ திருநுதல்‌ 
மகரப்‌ பகுவாய்‌ தாழமண்‌ ஹணுறுத்துத்‌ 
துவர முடித்த துகள்‌ அறு முச்சிப்‌ 
பெருந்தண்‌ சண்பகம்‌ சேரீஇக்‌ கருந்தகட்டு 
உளைப்பூ மருதின்‌ ஒள்ளிணர்‌ அட்டிக 

16 


10 


16 


20 


3 


22 


திருமுருகா.ற்றுப்படை 


கிளைக்கவின்று எழுதரு கீழ்நீர்ச்‌ செவ்வரும்பு 
இணைப்புறு பிணையல்‌ வளைஇத்‌ துணைத்தக 
வண்காது நிறைந்த பிண்டி ஒண்தளிர்‌ 
நுண்பூண்‌ ஆகம்‌ திளைப்பத்‌ திண்காழ்‌ 
நறுங்குறடூ உரிஞ்சிய பூங்கேழ்த்‌ தேய்வை 
தேங்கமழ்‌ மருதிணர்‌ கடுப்பக்‌ கோங்கின்‌ 
குவிமுகிழ்‌ இளமுலைக்‌ கோட்டி விரிமலர்‌ 
வேங்கை நுண்தாது அப்பிக்‌ காண்வர 
வேள்ளிற்‌ குறுமுறி கிள்ளுபு தேறியாக்‌ 
கோழி ஓங்கிய வேன்றடூ விறற்கோடி 
வாழிய பெரிதென்று எத்திப்‌ பலருடன்‌ 
சீர்திகழ்‌, சிலம்பகம்‌ சிலம்பப்‌ பாடிச்‌ 

சூரர மகளிர்‌ ஆடும்‌ சோலை 

மந்தியும்‌ அறியா மரன்பயில்‌ அடுக்கத்துச்‌ 
சுரும்பு மூசாச்‌ சுடர்ப்பூங்‌ காந்தள்‌ 
பெருந்தண்‌ கண்ணி மிலைந்த சென்னியன்‌ 
பார்முதிர்‌ பனிக்கடல்‌. கலங்கஉள்‌ புக்குச்‌ 
சூர்முதல்‌ தடிந்த சுடர்‌இலை நெடுவேல்‌ 
உலறிய கதுப்பிற்‌ பிறழ்பல்‌ பேழ்வாய்ச்‌ . 
சுழல்விழிப்‌ பசுங்கண்‌ சூர்த்த நோக்கின்‌ 
கழல்கண்‌ கூகையோடு கடும்பாம்பு தூங்கப்‌. 
பெருமுலை அலைக்கும்‌ காதிற்‌ பிணர்மோட்டு 
உருகெழு செலவின்‌ அஞ்சுவரு பேய்மகள்‌ 


குருதி ஆடிய: கூர்‌உகிர்க்‌ கோடூவிரல்‌ 


கண்தொட்டு உண்ட கழிமுடைக்‌ கருந்தலை 
ஒண்தோடித்‌ தடக்கையின்‌ ஏந்தி வேருவர . 
வேன்றடூ விறற்களம்‌ பாடித்‌ தோள்பேயரா 
நிணம்தின்‌ வாயள்‌ துணங்கை தூங்க. . 
இருபேர்‌ உருவின்‌ ஒருபேர்‌ யாக்கை 
அறுவேறு வகையின்‌. அஞ்சுவர மண்டி. 
அவுணர்‌ ௩ல்வலம்‌ அடங்கக்‌ கவிழ்‌இணர்‌ 


முதல்‌ தடிந்த. மறுவில்‌ கொற்றத்து: . 


எய்யா ௩ல்‌இசைச்‌ சேவ்வேற்‌ சேஎய்‌ 
வபர கள செம்மல்‌. உள்ளமொடு .... 
நலம்பூரி.கொள்கைப்‌ புலம்பிரிந்து உறையும்‌ 
செலவு& நயந்தனை ஆயின்‌ புலவுடன்‌ ப்‌ 


80 


95 


40 


கட்‌ 


50 


56 


60 


திருமுருகாற்றுப்படை 943. 


நன்னர்‌ நேஞ்சத்து இன்னசை வாய்ப்ப 65 
இன்னே பேறுதிரீ முன்னிய வினையே 
செருப்புகன்று எடுத்த சேண்‌உயர்‌ கேடூங்கொடி 
வரிப்புனை பந்தோடூ பாவை தாங்கப்‌ 
பொருகர்த்‌ தேய்த்த போர்‌ அர வாயில்‌ 
திருவீற்‌ றிருந்த தீதுதீர்‌ நியமத்து 70 
மாடமலீ மறுகிற்‌ கூடற்‌ குடவயின்‌ 
இருஞ்சேற்று அகல்வயல்‌ விரிந்‌ துவாய்‌ அவிழ்ந்த 
முள்தாள்‌ தாமரைத்‌ துஞ்சி வைகறைக்‌ 
கள்கமழ்‌ கேய்தல்‌ ஊதி எற்படக்‌ 
கண்போல்‌ மலர்ந்த காமர்‌ சுனைமலர்‌ ரக 
அம்சிறை வண்டின்‌ அரிக்கணம்‌ ஒலிக்கும்‌ 
குன்றமர்ந்து உறைதலும்‌ உரியன்‌; அதா அன்று, 

2. திருச்சீரலைவாய்‌ 


வைந்நுதி போருத வடுஆழ்‌ வரிநுதல்‌ 

வாடா மாலை ஓடையோடு துயல்வரப்‌ 

படூமணி இரட்டும்‌ மருங்கிற்‌ கட௩டைக்‌ 80 
கூற்றத்து அன்ன மாற்றரு மோய்ம்பிற்‌ 

கால்கிளர்ந்து அன்ன வேழமேல்‌ கோண்டு 

ஐவேறு உருவின்‌ செய்வினை முற்றிய 

முடியோடூ விளங்கிய முரண்மிகு திருமணி . 
மீன்‌உறழ்‌-இமைப்பிற்‌ சேன்னிப்‌ போற்ப... : 88 
நகைதாழ்பு துயல்வரூஉம்‌ வகைஅமை போலங்குழை 
சேண்விளங்கு இயற்கை வாண்மதி கவைஇ 

அகலா மீனின்‌ அவிர்வன இமைப்பத்‌ 

தாவில்‌ கோள்கைத்‌ தம்தோழில்‌ முடிமார்‌ 

மனன்நேர்பு எழுதரு வாள்நிற முகனே 90 
மாஇருள்‌ ஞாலம்‌ மறுஇன் றி விளங்கப்‌ 

பல்கதிர்‌ வீரிந்தன்று ஒருமுகம்‌ ஒருமுகம்‌. 

ஆர்வலர்‌ ஏத்த அமர்ந்தினிது ஒழுகிக்‌" . 
காதலின்‌ உவந்து வரம்கொடுத்‌ தன்றே, ஒருமுகம்‌ 
மந்திர விதியின்‌. மரபுளி வழாஅ ஆ ஆகவ 
அந்தணர்‌ ட்ப ஸ்‌ கறக தன்‌ ட க 
எஞ்சிய பொருள்களை:ஏம்‌ உற நாடித்‌ ஆ 
திங்கள்‌ லத்‌ திசைவிளக்‌ கும்மே,” ஒருமுகம்‌ 


லகம்‌ 


திருமுருகாற்றுப்படை 


செறுநர்த்‌ தேய்த்துச்‌ சேல்சமம்‌ முருக்கிக்‌ 
கறுவுகொள்‌ நெஞ்சமொடு களம்வேட்‌ டன்றே,ஒருமுகம்‌1 00 
குறவர்‌ மடமகள்‌ கொடிபோல்‌ நுசுப்பின்‌ 

மடவரல்‌ வள்ளியோடூ ௩கை அமர்ந்தன்றே ஆங்கம்‌ 
மூவிரு முகனும்‌ முறைநவின்று ஒழுகலின்‌ 

ஆரம்‌ தாழ்ந்த அம்பகட்டூ மார்பிற்‌ 

செம்போறி வாங்கிய மோய்ம்பிற்‌ சுடர்விடுூபு 100 
வண்புகழ்‌ நிறைந்து வசிந்துவாங்கு நிமிர்தோள்‌ 
விண்சேலல்‌ மரபின்‌ ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை 
உக்கம்‌ சேர்த்தியது ஒருகை 

நலம்பெறுகலிங்கத்‌ துக்‌ குறங்கின்மிசை அசைஇயது ஒருகை 
அங்குசம்‌ கடாவ ஒருகை இருகை 110 


ஐயிரு வட்டமோடூ எஃகுவலம்‌ திரிப்ப, ஒருகை . 


மார்போடூ விளங்க ஒருகை 

தாரோடூ போலிய ஒருகை 

கீழ்வீழ்‌ தொடியோடூ மீமிசைக்‌ கொட்ப ஒருகை 
பாடின்‌ படுமணி இரட்ட ஒருகை 1ம்‌ 
நீல்கீற விசும்பின்‌ மலிதுளி போழிய ஒருகை 

வான்‌ அர மகளிர்க்கு வதுவை சூட்ட, ஆங்கப்‌ 
பன்னிரு கையும்‌ பாற்பட இயற்றி 

அந்தரப்‌ பல்லியம்‌ கறங்கத்‌ திண்காழ்‌ 

வயிர்‌ எழுந்து இசைப்ப வால்வளை ஞரல 180 
உரம்தலைக்‌ கொண்ட உரும்‌இடி முரசமோடூ 
பல்போறி மஞ்ஞை வெல்கோடி அகவ 

விசும்பாறாக விரைசெலல்‌ முன்னி 

உலகம்‌ புகழ்ந்த ஓங்குயர்‌ விழுச்சீர்‌ ட்‌ 
அலைவாய்ச்‌ சேறலும்‌ நிலைஇய! பண்பே; அதா அன்று, 


9. திருவாவினன்குடி 


சீரை தைஇய உடுக்கையர்‌ சீரோடு 
வலம்புரி புரையும்‌ வால்நரை முடியினர்‌ 


. மாசற இமைக்கும உருவினர்‌ மானின்‌ 
“உரிவை தைஇய ஊன்கேடு மார்பின்‌ 


என்பெழுந்து இயங்கும்‌ யாக்கையர்‌ ௩ன்பகல்‌ 180 
பலவுடன்‌ கழிந்த உண்டியர்‌. இகலோடு : 


'கேற்றம்‌:நீக்கிய மனத்தினர்‌:யாவதும்‌. 


திருமுருகாற்றுப்படை 


கற்றோர்‌ அறியா அறிவினர்‌ கற்றோர்க்குத்‌ : 
தாம்வரம்பு ஆகிய தலைமையர்‌ காம்மோடூ 
கடுஞ்சினம்‌ கடிந்த காட்சியர்‌ இடும்பை 
யாவதும்‌ அறியா இயல்பினர்‌ மேவரத்‌ 
துனிஇல்‌ காட்சி முனிவர்‌ முற்புகப்‌ 
புகைமுகந்து அன்ன மாசில்‌ தூஉடை 
முகைவாய்‌ அவிழந்த தகைசூழ ஆகத்துச்‌ 
சேவிகேர்பு வைத்த செய்வுறு திவவின்‌ 
நல்லியாழ்‌ நவின்ற நயனுடை கேஞ்சின்‌ 
மென்மோழி மேவலர்‌ இன்ஈரம்பு உளர 
நோய்‌இன்று இயன்ற யாக்கையர்‌ மாவின்‌ 
அவிர்தளிர்‌ புரையும்‌ மேனியர்‌ அவிர்தோறும்‌ 
போன்‌ உரை கடுக்கும்‌ திதலையர்‌ இன்நகைப்‌ 
பருமம்‌ தாங்கிய பணிந்தேந்து அல்குல்‌ 
மாசில்‌ மகளிரோடூ மறுவின்றி விளக்கக்‌ 
கடூவோடூ ஒடூங்கிய தூம்புடை வால்‌எயிற்று 
அழல்‌என உயிர்க்கும்‌ அஞ்சுவரு கடுந்திறற்‌ 


பாம்புபடப்‌ புடைக்கும்‌ பல்வரிக்‌ கொடுஞ்சிறைப்‌ 


புள்‌அணி நீள்கொடிச்‌ சேல்வனும்‌ வெள்‌ஏறு 
வலவயின்‌ உயரிய பலர்புகழ்‌ திணிதோள்‌ 
உமை அமர்ந்து விளங்கும்‌ இமையா முக்கண்‌ 
மூவெயில்‌ முருக்கிய முரண்மிகு சேல்வனும்‌. 
நூற்றுப்பத்து அடுக்கிய நாட்டத்து நூறுபல்‌ 
வேள்வி முற்றிய வென்றடூ கொற்றத்து 
ஈரிரண்டு ஏந்திய மருப்பின்‌ எழில்நடைத்‌ 
தாழ்பேருந்‌ தடக்கை உயர்த்த யானை 
எருத்தம்‌ ஏறிய திருக்கிளர்‌ சேல்வனும்‌ 
நாற்பெருந்‌ தேய்வத்து நல்நகர்‌ நிலைஇய 
உலகம்‌ காக்கும்‌ ஒன்றுபுரி கொள்கைப்‌ * 
பலர்புகழ்‌ மூவரும்‌ தலைவர்‌ ஆக ர 
ஏமுறு ஞாலம்‌ தன்னில்‌ தோன்றித்‌ 

தாமரை பயந்த தாவில்‌ ஊழி - 
நான்முக ஒருவற்‌ சுட்டிக்‌ காண்வரப்‌ 
பகலில்‌ தோன்றும்‌ இகலில்‌ காட்சி - :: 
நால்வேறு இயற்கைப்‌ பதினோரு மூவரோடூ 
ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை பேறிஇயர்‌: 


2406 


195 


140 


145 


150 


160 


165 


திருமுருகாற்றுப்படை 


மீன்பூத்‌ தன்ன தோன்றலர்‌ மீன்சேர்பு 
வளிகிளர்ந்‌ தன்ன சேலவினர்‌ வளியிடைத்‌ 
தீஎழுந்‌ தன்ன திறலினர்‌ தீப்பட 
உரும்‌இடித்‌ தன்ன குரலினர்‌ விழுமிய 


உறுகுறை மருங்கின்தம்‌ பேறுமுறை கொண்மார்‌ 


அந்தரக்‌ கோட்பினர்‌ வந்துடன்‌ காணத்‌ 
தாவில்‌ கோள்கை மடந்தையோடு சின்னாள்‌ 


170 


175 


ஆவீனன்குடி அசைதலும்‌ உரியன்‌; அதா அன்று, 


4.திருவேரகம்‌ 


இருமூன்று எய்திய இயல்பினின்‌ வழாஅது 
இருவர்ச்‌ சுட்டிய பல்வேறு தோல்குடி 
அறுகான்கு இரட்டி இளமைகல்லியாண்டூ 
ஆறினிற்‌ கழிப்பிய அறன்௩வில்‌ கோள்கை 
மூன்றுவகைக்‌ குறித்த முத்தீச்‌ சேல்வத்து 
இருபிறப்‌ பாளர்‌ பொழுதறிந்து நுவல 
ஒன்பது கோண்ட மூன்றுபுரி நுண்ஞாண்‌ 
புலராக்‌ காழகம்‌ புலர உடீஇ ்‌ 
உச்சிக்‌ கூப்பிய கையினர்‌ தற்புகழ்ந்து 
ஆறேழுத்து அடக்கிய அருமறைக்‌ கேள்வி 
நாஇயல்‌ மருங்கின்‌ நவிலப்‌ பாடி 

விரையுறு நறுமலர்‌ ஏந்திப்‌ பேரிதுவந்து 
ஏரகத்து உறைதலும்‌ உரியன்‌; அதா அன்று, 


_ 9. குன்றுதோறாடல்‌ 
பைங்கோடி ௩றைக்காய்‌ இடைஇடுபு வேலன்‌ 
அம்பொதிப்‌..புட்டில்‌ விரைஇக்‌ குளவியோடு 
வெண்கூ. தாளம்‌ தொடுத்த கண்ணியன்‌ 
௩றுஞ்சாந்து அணிந்த கேழ்கிளர்‌ மார்பின்‌ 
கோடூக்தோழில்‌ வல்விற்‌ கோலைஇய கானவர்‌ 
நீடமை விளைந்த தேக்கள்‌ தேறல்‌ 
குன்றகச்‌.சிறுகுடிக்‌ கிளையுடன்‌ மகிழ்ந்து 
என்களர்பபு அலிழாத மட வகியா 

6 ப்பு அவிழ்ந்த:வேறுபடூ நறுங்கால்‌ 
குண்டுசுனை.பூத்த வண்டுபடு அடம்‌ அது 


180 


185 


190 


196 


திருமுருகா ற்றுப்படை 


இணைத்த கோதை அணைத்த கூந்தல்‌ 
முடித்த குல்லை இலையுடை நறும்பூச்‌ 
செங்கால்‌ மராஅத்த வாலிணர்‌ இடைஇடுபு. 
சுரும்புணத்‌ தோடுத்த பேருந்தண்‌ மாத்தழை 
திருந்துகாழ்‌ அல்குல்‌ திளைப்ப உடீஇ 
மயில்கண்‌ டன்ன மட௩டை மகளிரோடு 
செய்யன்‌ சிவந்த ஆடையன்‌ சேவ்வரைச்‌ 
செயலைத்‌ தண்தளிர்‌ துயல்வரும்‌ காதினன்‌. : 
கச்சினன்‌ கழலினன்‌ சேச்சைக்‌ கண்ணியன்‌ 
குழலன்‌ கோட்டன்‌ குறும்பல்‌ இயத்தன்‌ 
தகரன்‌ மஞ்ஞஜையன்‌ புகரில்‌ சேவலம்‌ 
கொடியன்‌ நேடியன்‌ தொடி௮ணி தோளன்‌ 
நரம்பார்த்‌ தன்ன இன்குரல்‌ தொகுதியோடு 
குறும்போறிக்‌ கொண்ட நறுந்தண்‌ சாயல்‌ 
மருங்கில்‌ கட்டிய நிலன்நேர்பு துகிலினன்‌ 
முழவுறழ்‌ தடக்கையின்‌ இயல ஏந்தி 
மேன்தோள்‌ பல்பிணை தழீஇத்‌ தலைத்தந்து 


267 
200 


205 


210 


216 


குன்றுதோறாடலும்‌ நின்றதன்பண்பே; அதாஅன்று, 


6. பழமுதிர்சோலை 


சிறுதினை மலரொடு விரைஇ.மறிஅறுத்து 
வாரணக்‌ கோடியோடுூ வயிற்பட நீறிஇ 
ஊர்ஊர்‌. கொண்ட சீர்கேழு விழவினும்‌ 
ஆர்வலர்‌ ஏத்த மேவரு நிலையினும்‌ . 

வேலன்‌ தைஇய வெறிஅயர்‌ களனும்‌ 

காடும்‌ காவும்‌ கவீன்பெறு துருத்தியும்‌ 
யாறும்‌ குளனும்‌ வேறுபல்‌ வைப்பும்‌ : 
சதுக்கமும்‌ சந்தியும்‌ புதுப்பூங்‌ கடம்பும்‌ - 
மன்றமும்‌ பொதியிலும்‌ கந்துடை நிலையினும்‌ 
மாண்தலைக்‌ கொடியோடு மண்ணி அமைவர 
நெய்யோடூ ஐயவி. அப்பி ஐதுரைத்துக்‌ 
குடந்தம்‌ பட்டுக்‌ கொழுமலர்‌ சிதறி ஆ. 
முரண்கொள்‌ உருவின்‌ இரண்டுடன்‌ உடீஇச்‌- 
செந்நூல்‌ யாத்து வேண்போரீ சிதறி : *- 
ம்தவலி நிலைஇய மாத்தாட்‌' கொழுவீடைக்‌ 
குருதியோடு விரைஇய தூவேள்‌-அரிசி. * 


220 


225 


980 


9க்6: 


திருமுருகாற்றுப்படை 


சில்பலிச்‌ சேய்து பல்பிரப்பு இரீஇச்‌ 
சிறுபசு மஞ்சளோடு ௩றுவிரை தேளித்துப்‌ 
பெருந்தண்‌ கணவீர நறுந்தண்‌ மாலை 
துணையற அறுத்துத்‌ தூங்க காற்றி 
நளிமலைச்‌ சிலம்பின்‌ நல்ஈகர்‌ வாழ்த்தி 
நறும்புகை எடுத்துக்‌ குறிஞ்சி பாடி 
இமிழ்‌இசை அருவியோடூ இன்னியம்‌ கறங்க 
உருவப்‌ பல்பூத்‌ தூஉய்‌ வேருவரக்‌ 
குருதிச்‌ சேந்தினை பரப்பிக்‌ குறமகள்‌ 
முருகியம்‌ நீறுத்து முரணினர்‌ உட்க 
முருகாற்றுப்‌ படுத்த உருகேழு வியனகர்‌ 
ஆட௫ூகளம்‌ சிலம்பப்‌ பாடிப்‌ பலவுடன்‌ 
கோடூவாய்‌ வைத்துக்‌ கோடுமணி இயக்கி 
ஓடாப்‌ பூட்கைப்‌ பிணிமுகம்‌ வாழ்த்தி 
வேண்டுஈர்‌ வேண்டியாங்கு எய்தினர்‌ வழி 
ஆண்டாண்டு. உறைதலும்‌ அறிந்த வாரே 
ஆண்டாண்டூ ஆயினும்‌ ஆகக்‌ காண்தக 
முந்து நீ.கண்டூழி முகன்‌ அமர்ந்து ஏத்திக்‌ 
கைதோழுஉப்‌ பரவிக்‌ காலுற வணங்கி 
நேடூம்பேருஞ்‌ சிமையத்து நீலப்‌ பைஞ்சு& 
ஐவருள்‌ ஒருவன்‌ அங்கை ஏற்ப 

அறுவர்‌ பயந்த ஆறமர்‌ சேல்வ 
ஆல்கேழு கடவுட்‌ புதல்வ மால்வரை 
மலைமகள்‌ மகனே மாற்றோர்‌ கூற்றே 
வேற்றி வேல்போர்க்‌ கோற்றவை சிறுவ 
இழையணி சிறப்பிற்‌ பழையோள்‌ குழவி 
வானோர்‌ வணங்குவில்‌ தானைத்‌ தலைவ 
மாலை மார்ப. நூலறி புலவ 

சேருவில்‌ ஒருவ போருவிறல்‌ மள்ள - - 
அந்தணக்‌;வேறுக்கை. அறிந்தோர்‌ சொல்ம 
மங்கையர்‌- கணவ மைந்தர்‌ ஏறே ர 
டது தடக்கைச்‌ சால்பேரும்‌ சேல்வ 
குன்றம்‌ .கோன்ற குன்றாக்‌.கோற்றத்‌ 
விண்போரு ெடுவரைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவ 
பலர்புகழ்‌ கஷ்மோழிப்‌: புலவர்‌. ஏறே 


அரும்பேறுல்‌ மரபிற்‌ பெரும்பெயர்‌ முருக 


1] 


240 


345 


260 


2565 


200- 


265 


திருமுருகாற்றுப்ப்டை 940 


நசையுகர்க்கு ஆர்த்தும்‌ இசைபே ராள 970 

அலந்தோர்க்கு அளிக்கும்‌ போலம்பூண்‌ சேஎய்‌ 

மண்டமர்‌ கடந்தநின்‌ வேன்றாடு அகலத்துப்‌ 

பரிசிலர்த்‌ தாங்கும்‌ உருகேழு நேடுவேஎள்‌ 

பேரியோர்‌ ஏத்தும்‌ பெரும்பேயர்‌ இயவுள்‌ 

சூர்மருங்கு அறுத்த மொய்ம்பின்‌ மதவலி ரத 

போர்மிகு பொருந குரிசில்‌ எனப்பல 

யான்‌அறி அளவையின்‌ ஏத்தி ஆனாது 

நின்‌ அளந்து அறிதல்‌ மன்‌உயிர்ககு அருமையின்‌ 

நின்‌ அடி. உள்ளி வந்தனன்‌ நின்னோடு 

புரையுகர்‌ இல்லாப்‌ புலமை யோய்‌எனக்‌ 980 

குறித்தது மோழியா அளவையிற்‌ குறித்து._ன்‌ 

வேறுபல்‌ உருவிற்‌ குறும்பல்‌ கூளியர்‌ 

சாறயர்‌ களத்து வீறுபெறத்‌ தோன்றி 

அளியன்‌ தானே முதுவாய்‌ இரவலன்‌ 

வந்தோன்‌ பெருமரின்‌ வண்புகழ்‌ நயந்தேன 2865 

இனியவும்‌ நல்லவும்‌ நனிபல ஏத்தித்‌ 

தெய்வம்‌ சான்ற திறல்விளங்கு உருவின்‌ 

வான்தோய்‌ நிவப்பின்‌ தான்வந்து எய்தி 

அணங்குசால்‌ உயர்நிலை தழீஇப்‌ பண்டைத்தன்‌ 

மணங்கமழ்‌ தெய்வத்து இளகலம்‌ காட்டி 

அஞ்சல்‌ ஓம்புமதி அறிவல்நின்‌ வரவேன 

அன்புடை ௩ன்மோழி அளைஇ விளிவின்று 

இருள்நிற முந்நீர்‌ வளைஇய உலகத்து 

ஒருநீ ஆகித்‌ தோன்ற விழுமிய 

பெறல்‌அரும்‌ பரிசில்‌ நல்குமதி பலவுடன்‌ 205 

வேறுபல்‌ துகிலின்‌ அ அகில்சுமந்து ்‌ 
ர ல்‌ உருட்டி வேரல்‌ 

பரம அல்ற்குச்கா புலம்பவேர்‌ கீண்டு. 

வீண்பொரு நேடூவரைப்‌ பரிதியின்‌ தொடுத்த 

தண்கமழ்‌ அலர்‌இறால்‌ சிதைய ௩ன்பல ்‌ 

ஆசினி முதுசுளை கலாவ மீமிசை 

நாக நறுமலர்‌ உதிர யூகமோடு 

மாமுக முசுக்கலை பனிப்பப்‌ பூநுதல்‌,. - 

இரும்பிடி குளிர்ப்ப வீசிப்‌ பெருங்களிற்று........ 

முத்துடை வான்‌ கோடு தழீஇத்‌ தத்துற்று.....-” 


290 


500 


805 


2௦ 


திருமுருகாற்றுப்படை 


நன்போன்‌ மணிரிறம்‌ கிளரப்‌ பொன்காழியா 

வாழை முழுமுதல்‌ துமியத்‌ தாழை 

இளநீர்‌ விழுக்குலை உதிரத்‌ தாக்கிக்‌ 

கறிக்கோடிக்‌ கருந்துணர்‌ சாயப்‌ பொறிப்புற 
மட௩டை மஞ்ஞை பலவுடன்‌ வெரீஇக்‌ 910 
கோழி வயப்பேடை இரியக்‌ கேழலோடு 

இரும்பனை வெளிற்றின்‌ புன்சாய்‌ அன்ன 

குரூஉமயிர்‌ யாக்கைக்‌ குடாவடி உளியம்‌ 

பேருங்கல்‌ விடர்‌ அளைச்‌ செறியக்‌ கருங்கோட்டு 

ஆமா நல்‌ஏறு சிலைப்பச்‌ சேண்றின்று 915 
இழுமேன இழிதரும்‌ அருவிப்‌ 

பழமுதிர்‌. சோலை மலைகிழவோனே. 


குன்ற மெறிந்தாய்‌ குரைகடலில்‌ சூர்தடிந்தாய்‌ 
புன்றலைய பூதப்‌ போருபடையாய்‌--என்‌ றும்‌ 
இளையாய்‌ அழசியாய்‌ ஏறாூர்ந்தான்‌ ஏறே 
உளையாயேன்‌ வுள்ளத்‌ துறை. ்‌ 


குன்‌.ற மெறிந்த துவுங்‌ குன்றப்போர்‌ செய்த துவும்‌ 
அன்றங்‌ கமரரிடர்‌ தீர்த்த துவும்‌--இன்றென்னைக்‌ 
கைவீடா நின்‌ றதுவுங்‌ கற்போதும்பிற்‌ காத்த துவு 
மேய்விடா வீரன்கை வேல்‌. 2 


வீரவேல்‌ தாரைவேல்‌ விண்ணோர்‌ சிறைமீட்ட 
தீரவேல்‌ சேவ்வேள்‌ திருக்கையவல்‌--லாரி 
குளித்தவேல்‌ கொற்றவேல்‌ சூர்மார்புங்‌ குன்றுக்‌ 
தொளைத்தவே லுண்டே துணை. . ்‌ 
இன்னம்‌ ஒருகால்‌ எனதிடும்பைக்‌ குன்றுக்குங்‌ 
கோன்னவில்வேற்‌ சூர்தடிந்த கொற்றவா-முன்னம்‌ 
பனிவேய்‌ நேடுங்குன்‌ றம்‌ பட்டூருவத்‌ தொட்ட 
தனிவேலை வாங்கத்‌ தகும்‌, 4 


உன்னை யொழிய ஒருவரையும்‌-நம்புசிலேன்‌ “ ரகைக்‌ 

ம்‌ க ட்த்சையான்‌ பின்சேல்லேன்‌--பன்னிரு 
காலப்‌. வரனோர்‌ கொடியவினை 'சீர்த்‌: ்‌ 
வேலப்பா செ்திவாழ்‌ஃப. ்‌ தீர்த்தருளும்‌ 


திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 951 


அஞ்சு முகந்தோன்றில்‌ ஆறு முகந்தோன்றும்‌ 
வேஞ்சமரில்‌ அஞ்சலேன வேல்தோன்றும்‌--கெஞ்சில்‌ 
ஒருகால்‌ நினைக்கில்‌ இருகாலுந்‌ தோன்றும்‌ 
முருகாவேன்‌ றோதுவார்‌ முன்‌, 6 


முருகனே செந்தி முதல்வனே மாயோன்‌ 

மருகனே யீசன்‌ மகனே--யோருகைமுகன்‌ 
தம்பியே நின்னுடைய தண்டைக்கால்‌ எப்பொழுதும்‌ 
நற்பியே கைதோழுவேன்‌ நான்‌. 


காக்கக்‌ கடவியநீ காவா திருந்தக்கால்‌ 

ஆர்க்குப்‌ பரமாம்‌ அறுமுகவா--பூக்குங்‌ 

கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல 

இடங்காண்‌ இரங்கா யினி. 8 


பரங்குன்றிற்‌ பன்னிருகைக்‌ கோமான்றன்‌ பாதங்‌ 
கரங்கூப்பிக்‌ கண்குளிரக்‌ கண்ட--சுருங்காமல்‌ 
ஆசையால்‌ கேஞ்சே யணிமுருகாற்‌ றுப்படையைப்‌ 
பூசையாக்‌ கொண்டே புகல்‌. 9 


நக்கீரர்‌ தாமுரைத்த நன்முருகாற்‌ றுப்படையைத்‌ 
தற்கோல நாடோறுஞ்‌ சாற்றினால்‌--முற்கோல 
மாமுருகன்‌ வந்து மனக்கவலை தீர்த்தருளித்‌ 
தானினைத்த வெல்லாந்‌ தரும்‌, 10 


டு 2௮ 


உ 


திருப்புகழ்‌ அஷ்டோத்தர சத திவ்வியகாமங்கள்‌ 


போத நிர்க்குண போதா நமோ ௩ம 

நாத நிஷ்கள நாதா ௩மோ ௩௰ 

பூரணக்‌ க& சாரா ௩மோ ௩ம ள்‌ 
பஞ்சபாண பூபன்‌ மைத்துன பூபா ௩மோ ௩ம்‌ 
நீப புஷ்பக தாளா.௩மோ நம : 

போக சொர்க்கபு பாலா ந்மோ௩ம 
(சங்கமேறும்‌.மாதமீழ்த்ரய.சேயே நமோ நம: 
வேத னத்ரய வேளே ௩மோ நம . 


திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 


வாழ்‌ சகத்ரய வாழ்வே நமோ ௩ம 

வேத வித்தகா சாமீ நமோ ௩ம 10 
வேல்‌ மிகுத்த மாசூரா ௩மோ நம 

வீம சக்ரயூ காளா ௩மோ ௩ம 

விந்துநாத வீரபத்ம சீர்பாதா ௩மோ நம 

நீலமிக்க கூதாளா ௩மோ ௩ம 

மேக மொத்த மாயூரா நமோ நம 

விண்டிடாத போத மோத்தபேர்‌ போதா ௩மோ ௩ம 
பூத மற்றுமே யானாய்‌ நமோ நம 

பூரணத்துளே வாழ்வாய்‌ நமோ நம 

துங்கமேவும்‌ பூதரத்தேலாம்‌ வாழ்வாய்‌ ௩மோ ௩ம 
ஆறிரட்டி நீள்‌ தோளா ஈமோ நம ்‌ 20 
பூஷணத்துமா மார்பா நமோ நம 

ஆர்யை பெற்ற சீராளா நமோ ௩ம 

சூரையட்டூ நீள்‌ பேரா நமோ ௩ம 

ஆரணத்தினார்‌ வாழ்வே ௩மோ நமோ நம 

சீதள வாரிஜ பாதா ௩மோ நம 

நாரத கீத விநோதா நமோ ௩ம 

'சேவல மாமயில்‌ ப்ரீதா நமோ நம 


"மறை தேடூஞ்‌ சேகரமான ப்ரதாபா நமோ ௩ம 


ஆகம சார சொரூபா நமோ நம 

தேவர்கள்‌ சேனை மகீபா நமோ ௩ம 90 
கதி தோயப்‌ பாதக நீவு-குடாரா நமோ ௩ம 
மாவசுரேச கடோரா நமோ நம 

பாரினிலே ஜய வீரா நமோ நம 


மலைமாது பார்வதியாள்தரு பாலா நமோ ஈம்‌ 


வல ஞான. மனோலா ௩மோ நம 
்‌ பால குமார சுவாமீ நமோ-ஈம்‌ 


நாத. விந்து கலாதீ நமோ.௩ம 

வேத மந்த்ர சோரூபா ௩மோ நம . 

ஞான பண்டித சாமீ நமோ நம ப 
வெகு:கோடி நாமசம்பு குமாரா ௩மோ- நம. . 40 
போக அந்தரி பாலா ௩மோ நம 
நாகபந்த மயூரா நமோ நம... ர்‌ 
பரகூரர்‌சே.ததண்ட விநோதா. நமோ.நம- 


1 


.... கீத கிண்கிணி பாதா ௩மோ'கடி. 


திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 


தீர சம்ப்ரம வீரா நமோ நம்‌ 
கிரிராஜ தீபமங்கள ஜோதீ நமோ நம 
தூய அம்பல லீலா நமோ நம 
தேவ குஞ்சரி பாகா ௩மோ நம 
போதகந்‌ தரு கோவே நமோ நம 
நீதி தங்கிய தேவா நமோ நம 
பூதலந்‌ தனை யாள்வாய்‌ நமோ நம 
பணியாவும்‌ பூணுகின்ற பிரானே ௩மோ நம 
வேடர்‌ தங்கோடி மாலா நமோ ௩ம 

- போதவன்‌ புகழ்‌ சாமீ நமோ நம 
அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம 
ஞான பண்டித நாதா நமோ நம 
வீர கண்டை கோள்‌ தாளா நமோ நம 
அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம 
வான பைந்தோடி வாழ்வே ௩மோ நம 
வீறு கோண்ட விசாகா ௩மோ நம 
சிவசிவ ஹரஹர தேவா நமோ நம 
தெரிசன பரகதி யானாய்‌ நமோ ௩ம்‌ . 
திசையினு மிசையினும்‌ வாழ்வே நமோ ௩ம 


963. 


50 


60 


்‌. சேஞ்சோல்‌ சேரும்‌ திருதருகலவி மணாளா நமோ-௩ம 


திரிபுர மேரிசேய்த கோவே ௩மோ ௩௰ 

ஜேெயஜேய ஹரஹர தேவா நமோ ௩ம 

உம்பர்கள்‌ ஸ்வாமீ. நமோ ௩ம 

எம்பெருமானே நமோ நம 

ஒண்டோடி மோகா ௩மோ நம 

சரவண ஜாதா ௩மோ ௩ம 

கருணைய தீதா ௩மோ ௩ம 

சததள பாதா நமோ ௩ம 

அபிராம தருணக தீரா நமோ ௩ம 

நிருபமர்‌ வீரா நமோ ௩ம 

சமதள வூரா ௩மோ ௩ம, 

ஜகதீச பரம சோரூபா ௩மோ ௩ம - 

சுரர்பதி பூபா ௩மோ நம 

பரிமள நீயா ஈமோ ௩ம 
ெமைகாளி பகவதி பாலா நமோ ஈம்‌ 

இகபர மூலா ௩மோ ௩ம ்‌ 


50 








966 திருப்புகழ்‌ அரும்பதவுரை 


மத்திகை- குதிரைச்‌ சம்மட்டி. 115, கொக்கு-மாமரம்‌ (சூரன்‌), 
122. தமர-.ஒலி. குரம்‌ -குளம்பு, தாடி தாவடி; பிரயாணம்‌, 
(இடைக்குறை), 126, கமர்‌ வெடிப்பு. அளறு--சேறு, 129. 
சுரர்‌ தெரியல்‌ -தெய்வ மலர்மாலை. பூரை-குறைவின்மை. .1 394. 
.கட்டி-பிராணவாயுவைக்‌ கட்டி. 136. மச்சம்‌--மஞ்சம்‌, கட்டில்‌. 
பொய்ச்சினம்‌ -பொய்ச்சின்னம்‌. பொக்கணம்‌--ஒருவகைத்‌ 
திருநீற்றுப்பை. 137. நாரணபுரம்‌--மணிபூரகம்‌. சந்தி ஆறில்‌ - 
ஆறாதாரத்தில்‌. ஆலம்‌-- நீர்‌. கலி--கல்லி; தோண்டி; வேரறுத்து. 
145. வாசி- வட்டிக்கு மேலும்‌ வாங்கும்‌ பணம்‌. 154. உடு- 
நட்சத்திரம்‌. கொடிகள்‌ -காக்கைகள்‌. 168. விரகு-வஞ்சனை. 
சிலோச்சய--மலை. சம்பராரி-மன்மதன்‌. 165. அலகு-- கணக்கு. 
வனசரி-வள்ளியம்மை. 176. நடுதூண்‌ முதுகெலும்பு. 
வண்கயிறு--சுழுமுனை. 178. மாசாத்திரம்‌ மகாசாத்திரம்‌. காத்‌ 
தமைந்தனை -காத்து அமைந்த அன்னை. 189. நிரை--பசுக்கள்‌. 

193. அளி-வண்டு, மாத்ருகா-மாத்ருகா அட்சரங்களான ஐம்‌ 
பத்தோரெழுத்துக்கள்‌. 196. ஆனாத கெடாத. புற்புதம்‌--நீர்க்‌ 
குமிழி, 204. நிமிட ம்‌-நெருக்கம்‌. ககனபுனிதை-- கங்காதேவி. 
211. மாண்டார்‌ மாட்சிமை, 


திருவகுப்பு 

1. உததி-கடல்‌. மலினம்‌-மாசு. ணவுடுபதி-- இளம்‌ 
பிறைமதி. அபிஷேகம்‌ - முடி. டிம்‌ பனங்கிழங்கு! பிளவு. 
எறுழி-பன்றி. மதுபம்‌ -தேன்‌; வண்டு, முகரிதம்‌ பேரறிவு. 
நீலகிரி - திருத்தணி. 2.மறச்சிறுமி- வள்ளியம்மை. கசக்கடவுள்‌ -- 
இந்திரன்‌. மிகளம்‌ -விலங்கு. 4. மதாணி--மார்‌ பதக்கம்‌. தத்‌ 
தை-- கிளி; (தேவயானை), சிகாவலம்‌ -மயில்‌, நிகளம்‌ விலங்கு, 
8. மிடலிறை--சிவபிரான்‌. அருள்சுதன்‌ - ஜயனார்‌. எழிலி- மேகம்‌. 
உரும்‌- இடி, 


்‌ மங்களம்‌ 
.... புவுரி-கூத்து. புண்டரிகர்‌-பிரமதேவர்‌. 
னம்‌ அநுபூதி 
-_ பஇமரம்‌ மயக்கம்‌. 10. வலாரி-இந்திரன்‌. 11 நாகா 
சலம்‌ ச்செங்கோடு.. 21; கருதா தன்‌ ழி வின்ப 
அறப்பற ்‌- : விபாடணன்‌ -பிளந்தவன்‌.... 39. மூவேடணை - 


தனேடணை, புத்ரேடணை, தாரேடணை. 40. இதண்‌-பரண்‌. 43. 
'ஆசாகிகளம்‌--ஆசையாகிய விலங்கு. 47, " ஆருறு -முப்பத்தா 
தத்துவங்கள்‌, 49, கின்னம்‌ துயரம்‌," “ய டகக்‌ கி 


